தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீடு எண் 222 


திரூபவதி 

கல்யாணம் 


பதிப்பாசிரியர் 
வ . வேணுகோபாலன் 


தஞ்சாவூர் 
மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையம் 


1985 


விலை ரூ .6/ 


அதிரூபவதி கல்யாணம் 


தமிழ் இசை நாட்டிய நாடகம் 


சிரியர் 


நாடக 
முத்துக்கவிஞர் 


பதிப்பாசிரியர் 
வ . வேணுகோபாலன் 

தஞ்சாவூர் . 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையம் 


தஞ்சாவூர் 


1985 


விலை ரூ .6/ 


முதற்பதிப்பு 


1985 


வெளியிடு 


சரசுவதி மகால் 


நிலையம் 


தஞ்சாவூர் 


பதிப்பகம் 


வாண்டையார் 

அச்சகம் 


தஞ்சாவூர் 


வெளியிடுவோர் முகவுரை 


அதிரூபவதி கல்யாணம் என்ற இந்நாடக நூல் கி . பி . 17 - ம் 
நூற்றாண்டில் , தஞ்சையில் அரசு புரிந்த இரண்டாம் சகசி 
மன்னர்காலத்துப் படைப்பாகும் . 

மன்னர் சரபோசி சரசுவதி மகால் நூலகத்தில் ஓலைச் 
சுவடியில் பாதுகாக்கப் பெற்ற அரிய தமிழ் நாடகம் இந்நூல் . 

மிகப்பழமை வாய்ந்த இந்நூலகத்தில் தமிழ் , மராத்தி , 
தெலுங்கு , வடமொழி முதலிய பல மொழிகளிலும் வேறெங்கும் 
காணப்பெறாத பல அரிய படைப்புக்கள் உள்ளன என்பதை 
அறிஞர் அறிவார்கள் . 


தமிழ்த்துறையில் , பல அரிய நூல்களில் இந்நாடகம் சிறப் 
பான தொன்றாகும் . தமிழிசை நாட்டிய நாடகம் என்ற அமைப் 
பில் உள்ள இந்நூலை , தமிழறிஞர் வ . வேணுகோபாலன் பதிப் , 
பாசிரியராகப் பொறுப்பேற்று நன்கு பதிப்புப்பணி செய்துள் 
ளார் , நாடகம் பற்றின ஆய்வு முன்னுரையும் இந்நாடகச் 
சிறப்புப்பற்றின விளக்கமும் எழுதியுள்ளார் . 

இந்நாடகம் , தமிழிசை நாட்டிய நாடகத்துறையில்சிறந்த 
இடம்பெறும் எனக் கருதலாம் . இப்பணியைத் திறம்படச்செய் 
துள்ள பதிப்பாசிரியர் திரு . வ . வேணுகோபாலனுக்கு நன்றி 
உரியதாகுக . இந்நாடகத்தை நனகு 

நனகு அச்சிட்டுத் 

அச்சிட்டுத் தந்த 
வாண்டையார் அச்சகத்தாருக்கும் நன்றி உரித்தாகும் . 

இது போன்ற அரிய நூல்களை வெளியிட நிதியுதவி 
புரிந்து வரும் மைய அரசுக்கும் நன்றி 
தஞ்சாவூர் 

து . இரா . இராமசாமி , இ.ஆ.ப .. 
2-10 . , 85 

மாவட்டாட்சியர் மற்றும் இயக்கு நர் , 

சரசுவதிமகால் நூலகம் . 


பதிப்புரை 


. 


அதிரூபவதி கல்யாணம் என்ற இந்நாடகம் தஞ்சை 
சரசுவதி நூலகத்து ஓலைச்சுவடியில் உள்ளதாகும் . M. No. 
634 , 635 , 636 - ல் உள்ளன . காப்பீடு வால்யூம் 367 ல் 
உள்ளது . இந்நாடகம் தெலுங்குலிபியில் எழுதப்பெற்றதாகும் . 
காப்பீடு பிரதி தமிழ் வடிவில் உள்ளது இதற்கு முன்னர் ஐந்து 
தமிழிசை நாட்டிய நாடகங்களைப் பதிப்பிக்கும் வாய்ப்பையும் 
நூலகத்தார் எனக்குத் தந்தார்கள் . 

இந்நாடகம் சகசி மன்னர் காலத்தில் ( 1684-1712 ) முத்துக் 
கவிஞர் என்ற அவைப்புலவரால் பாடப்பெற்றது . 

இந்நாடகத்தியின் முன்னுரையாக என் ஆசிரியப் பெருந் 
தகை அமரர் டாக்டர் . 

வே . சாமிநாதையரவர்கள் 
திருவருள் துணை கொண்டு தமிழ் நாடகம் என்ற ஆய்வு 
முன்னுரையை எழுதியிருக்கிறேன் அடுத்து சகசி மன்னனைப் 
பற்றியும் , நாடகச்சிறப்புப்பற்றியும் எழுதியிருக்கிறேன் . கதைச் 
சுருக்கம் எழுதியிருக்கிறேன் . இறுதியில் சொற்பொருள் 
முதலியன எழுதியிருக்கிறேன் . 

இந்நாடகத்தைப் பதிப்பிக்கும் பணியை எனக்கு அளித்த 
முன்னாள் ஆட்சித் தலைவரும் இயக்குனருமான திருமதி . 
சோசம்மாள் இ . ஆ . ப . அவர்களுக்கும் சரசுவதி நூலக இயக் 
குனரும் , மாவட்ட ஆட்சித் தலைவருமான திரு T. R. ராமசாமி 
இ .ஆ ப . அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தைக் 
கூறிக்கொள்கிறேன் . இவ்வாய்ப்பை எனக்களித்து ஊக்கு 
வித்த நூலக நிர்வாக அதிகாரி ( பொறுப்பு ) திரு . பஞ்சநாதன் 
MA . B , Lib . sc . , அவர்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றியை 
கூறிக்கொள்கிறேன் . 

இந்நாடகம் தெலுங்குலிபிச்சுவடியில் இருந்ததை , தமிழ்க் 
காப்பீடு பிரதியுடன் ஒப்பிட்டுப்பார்ப்பதில் எனக்கு உற்ற துணை 
புரிந்த நூலக தெலுங்கு மொழிப்பண்டிதர் திரு . N.விசுவநாதன் 
அவர்களுக்கும் என் நன்றியைக் கூறிக்கொள்கிறேன் . மற்றும் 
நூலகத்தில் பணிபுரிவோர் அனைவருக்கும் என் நன்றியைக் 
கூறிக்கொள்கிறேன் . 


வ . வேணுகோபாலன் . 


பதிப்பாசிரியர் . 


தரிர் நாடகங்கள் 


முன்னுரை: 

இயல் , இசை , நாடகம் என்ற மூன்று பகுப்புடை - 
யது தமிழ்மொழி . இப்பகுப்புமுறை , பிறமொழிகளில் , 
காணமுடியாத ஒன்றாகும் . தமிழ் மொழிக்குரிய சிறப் - 
பாகும் . பழமைத் தமிழ் மரபில் இம்மூன்று பகுப்புகளுக்கும் 
படைப்புக்கள் இருந்தமையால் தான் விதந்து கூறினார்கள் . 


இடைச் சங்க நூலான தொல்காப்பியமும் , கடைச் 
சங்க நூல்களான எட்டுத்தொகை , பத்துப்பாட்டு ஆகிய 
வையும் , பின்னர் 

பதினெண்கீழ்க்கணக்கும் நமக்குக் 
கிடைத்துள்ள செல்வங்களாகும் . 


இவற்றை அடுத்து , சிலப்பதிகாரம் , மணிமேகலை 
சீவகசிந்தாமணி , பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் 
கிடைத்திருக்கின்றன . 


பழமை நூல்களுக்கு உரை எழுதிய பெருமைக் 
குரியவர்கள் பலர் , 

இளம் பூரணர் , பேராசிரியர் , நச்சி 
னார்க்கினியர் , அடியார்க்கு நல்லார் , அரும்பத உரை 
யாசிரியர் , யாப்பருங்கல விருத்தி உரையாசிரியர் , பரிமே 
லழகர் , ஆகியோர் , குறிப்பிடத்தக்கவர்கள் . 


மற்றும் பழமைத்தான இறையனார் , அகப்பொருள் 
சிறப்பாகக் குறிப்பிடத்தக்கது . பெருந்தேவனார் பாரத 
உரை , 

வீரசோழியஉரை, என்பனவும் , குறிப்பிடத்தக்கன . 


இவ்வுரையாசிரியர்கள், தாங்கள் எழுதிய உரைப் 
பகுதிகளில் , சுட்டிக்காட்டும் , நூல்களின் பெயர்களும் , 
மேற்கோள்களும் கொண்டு . பழமைத்தமிழ் நூல்கள் பல 
றைந்து விட்டமை தெரிகின்றது . 

இவ்வுரையாசிரியர்கள் தங்கள் கருத்தை வெளியிட்டு 
அரிய பழமைச் செய்திகளை உரையில் கூறியிருப்பதை 
நாம் படிக்கின்றோம் . 


2 


பழமைத் தமிழ் நாகரிகத்தை தொகுத்துக் கூறுவது 
தான் தொல்காப்பியம் . அவர்காலத்து விளங்கிய பரந்து 
கிடந்த தமிழ் நூல்களை ஆராய்ந்து தொகுத்தவர் தொல் 
காப்பியர் என்பது அறிஞர்கள் அறிந்த உண்மை . 


இப்போது நமக்குக் கிடைத்துள்ள இலக்கிய இலக் 
கணப் படைப்புக்களில் முத்தமிழும் கிடைக்கவில்லை . 
தமிழ் இசைக்குரிய படைப்புக்கள் , இலக்கணங்கள் , 
பழமைத் தமிழ் நாடகப்படைப்புக்கள் இலக்கணங்கள் 
கிடைக்கவில்லை எனலாம் . 


இசை நாடகம்- நாட்டியம் ஆகியவை பற்றி உரையா 
சிரியர்களின் கருத்துக்களே நமக்குக் கிடைக்கின்றன . 


சிலப்பதிகாரத்தை நாம் அருமையிலும் அருமையாக 
முத்தமிழ்க் காப்பியம் என்று கொண்டு ஆறுதல் பெறு - 
கின்றோம் . 


அடியார்க்கு நல்லாரும் , அரும்பத , உரையாசிரியரும் 
தந்துள்ள விரிவான உரைக்குறிப்புக்களில் , இசை நாட் 
டியம் நாடகம் பற்றி , ஒரளவு பழமை மரபு பற்றி அறிய 
முடிகின்றது . 


கடைச்சங்க காலத்துக்குப் பின் ( கி . பி . முதல் நூற் 
ராண்டுக்கு ) கி . பி 7 ஆம் நூற்றாண்டில் விளங்கிய அப்பர் , 
திருஞான சம்பந்தர் ஆகியோரின் தேவாரப்பாக்கள் , 
தமிழிசை பற்றின படைப்புக்களாகக் கிடைத்துள்ளன . 
இதில் நமக்குப் பெருமை ஈடில்லாதது . 


ஆனால் நாடகம் பற்றியும் நாட்டியம் பற்றியும் நமக்கு 
பழமை கிடைக்கவில்லை -சிலப்பதிகாரம் , 

மணிமேகலை 
என்ற இரு நூல்களே உவப்பைத் தருபவை . 


தொல்காப்பியர் நூற்பா ( 1012 ) -ல் நாடகவழக்கினும் 
உலக்கியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கம் 
கலியே பரிபாட்டாயிரு பாவினும் உரியதாகும் என்மனார் 
புலவர் என்றார் . 


3 


என்மனார் புலவர் என்று தொல்காப்பியர் குறிப்பிட்ட 
செய்தியால் , தமிழ் நாடகப் படைப்புக்கள் அவர்காலத்து 
மரபு ருந்தமை புலனாகின்றது . 

தொல்காப்பியர் , நூற்பா 1137 பாணன் பாடினி 
கூத்தர் , விறலியர் , என்றும் 1920 பொருநர் 1438 
பாணன , கூத்தன் , விறலி , பரத்தை என்றும் சில நூற் 
பாக்கள் கூறுகின்றார் . 


கூத்தர் என்ற சொல்லாட்சியும் உள்ளது . மேலும் 
ஒப்பும் உருவும் என்ற நூற்பாவில் ஆவயின் வரும் 
கிளவி எல்லாம் நாட்டிய மரபின் நெஞ்சு கொளினல்லது 
காட்டலாகாப் பொருன ( 1190 ) என்றார் . 

நாட்டியம் என்ற சொல்லாட்சியும் உள்ளது . ஈண்டு 
நாட்டியம் என்பதை சிதைத்து நாட்டியல் என்று திரித்துக் 
கூறும் அறிஞரும் உளர் . 

தொல்காப்பியர் , நாடகம்- நாட்டியம் , கூத்தர் என்று 
குறிப்பிட்டவற்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் , 
தமிழகத்தின் பரந்து செறிந்த நாகரிக மேம்பாட்டை 
உள்ளவாறு கூறியவர் தொல்காப்பியர் . 


கி.மு - வில் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டவர் 
தொல்காப்பியர் . தமிழ் வளமான மொழியாக பரந்து 
வளர்ந்த காலத்தவர் தொல்காப்பியர் . 


நாடகம் கூத்து இரண்டையும் கூறி , நாடகம் வட 
சொல் என் பலர் , நாடகம் வட சொல்லன்று என்பதை 
உணர்தல் வேண்டும் . 


நடை , நடக்கை என்பதன் அடியாகப் பிறந்த சொல் 
நாடகம் . 
உயர்ந்தோர் நடக்கை " தொல் 1115 

நட்பின் நடக்கை தொல் 1143 
ஒரு சொல் நடைய தொல் 903 


4 


நடை நவின்ற தொல் 1382 

நடைவயின் தோன்றிய தொல் 1034 
என்பன அறியத்தக்கது . நடை , நடக்கை என்ற வேர்ச் 
சொற்களினின்றும் தோன்றியதே நாடகம் என்ற சொல் 
மேற்கண்ட நடக்கை , நடை என்ற சொற்களுக்கு உரை 
யாசிரியர்களும் ஒழுகலாறு , ஒழுக்கம் , நடத்தலைஉடைய 
நெறி என்பன போன்ற உரை கூறியுள்ளனர் . 


நடக்கையும் , நடையுமே நாடகம் என்பதும் , தமிழ் 
வடிவம் என்பதும் அறியவேண்டும் . 

நாட்டம் இரண்டும் அறிவுடம் படுத்தற்குக் கூட்டி 
யுரைக்கும் குறிப்புரையாகும் ( 1939 ) 

நாட்டமில்லாமல் நாட்டியமில்லை . நாடகம் , நாட்டி 
யம் , கூத்து என்பன தமிழ்வடிவங்களே . மற்றும் சீவக 
சிந்தாமணியில் ( 672 ) 


நடையறி புலவர் ஈண்டி நாடகம் நயந்து காண் . 
பான் என்று கூறப்பெறுகிறது . இயலாசிரியன் , யாழா . 
சிரியன் , குழலாசிரியன் , இசையாசிரியன் , தண்ணுமை 
வாசிப்போன் ஆகியோர் தன்மையை நடையறிதல் என்று 
கூறினார் . நாட்டியத்தில் உடனிருப்போரை நடையறி 
புலவர் என்றார் . ( ந . உடை ) 

நடை , என்பது நாட்டியம் , நாடகம் பற்றிக் குறிப் 
பதைத் தெளிவாக உணரலாம் . 

எனவே , நாடகம் , நாட்டியம் என்பவை வடமொழி 
யாக்கம் என்பது பொருந்தாது . 
நாடகமும் கூத்தும் 

நம் பழமைத்தமிழ் மரபில் நாடகம் , கூத்து என்ற 
இரு சொல்லாட்சிகளும் உள்ளன . 

தொல்காப்பியத்திலேயே இரு சொல்லாட்சிகளும் 
உள்ளன . இசை நாடக நாட்டியக்கலைஞர்க ! ன பாணர் , 
பொருநர் , கூத்தர் , விறலி , பாடினி ஆகியோர் தொல் 


5 


காப்பியத்தில் கூறப்படுகின்றனர் . தொல் 1034 , 1094 , 
1112 , 1113 , 1137 சங்க இலக்கியங்களில் கூத்தராற்றுப் 
படை , நாடகக் கலைஞரின் இயல்பு கூறுவது 


பாணர் பற்றி சிறுபாண் 248 
பொருநர் - முருகு 69 சிறுபாண் 203 
பாடினி - பொருநராற் -47 , 162 பதிற் : 14-17 , 17-140 
61-16 , 87-1 


கூத்தர் : புறம் 28-13 

விறலியர் ; பொருநர் . 110 , சிறுபாண் 31 , பெரும் 
பாண் 486 , மதுரை 217 , மலைபடு 46 மற்றும் வயிரியர் , 
கோடியர் பற்றியும் உள்ளது . 

வயிரியர் - மதுரைக் 628 , 750 , நற் 100-10 , பதிற் 
20-16 , புறம் 9-9 


கோடியர் - பொருநர் 57 , சிறுபாண் 109-125 , மது 
ரைக் 523 , புறம் 29-23 ஆடுநர் என்ற சொல்லாட்சியில் 
பதிற் 17-6 , 90-43 , பரிபா 9-61 , 64 புறம் 29-24 . 


பதிற்றுப்பத்தில் 23-6 வயிரிய மாக்கள் என்று 
கூத்தரும் பாணரும் கூறப்படுகின்றனர் . பரிபாடலில் 11 
100 சென்னியர் - பாணர் எனக்கூறப்பெறுகின்றனர் . குயி 
லுவர் என்பாரைப்பற்றி சிலம்பு 5-52 , 17-37 , 26-169 
மணி7-123 . 


கூத்தர் என்பது பற்றி சிலப் . 6-228 ஆகியவை 
அறிய தக்கன . நாடகம் என்ற சொல்லாட்சி , பெரும் 
பாணாற்றுப்படையில் , நாடக மகளிர் ஆடுகளத் தொடுத்த 
விசிவீங்கு இன்னியம் கடுப்ப என்றும் பெரும் ( 55-56 ) 
பாடல் ஓர்ந்தும் நாடகம் நயந்தும் என பட்டினப்பாலை - 
யிலும் உள்ளது . பட்டி ( 55-65 )கூத்தாட்டவை என்பது 
திருக்குறள் என்பதும் அறியலாம் . 


6 


ஈண்டு கூத்து என்பதற்கு நாடகம் என்று பொருள் 
கூறினார் நச்சினார்க்கினியர் . 


‘உவகைக் கூத்தாட்டும் 

( கலி -85 ) 
பாண்டரங்கம் ஆடுங்கால் 

( கலி- கடவுள் வாழ்த்து ) 
ஈண்டு பாண்டரங்கக்கூத்து என்று கூறி , அக்கூத்துக் 
குரிய பழைய மேற்கோள் பாடலைக் கூறினார் நச்சினார்க் 
கினியர் , 


என்று 


நடலைப்பட்டு 

( கலி -85 ) 
நடலை என்பது நடிப்பு என்று 
ரை கூறினார் 
நச்சினார்க்கினியர் . 

மன்மகளிர் சென்னியர் ஆடல்தொடங்க ( பரி 
7-80 ) ஆடல்புரியும் பாணரைச் 

சென்னியர் 
கூறப்பெற்றது . 
“ யாழ்ப்பாணர் - ( பரி : வையை வரி -73 ) 
பாணா - ( பரி 18-21 ) 
கூத்தரை 

வயிரியர் எனப் பதிற்றுப்பத்து கூறு 
கின்றது ( பதிற் 43-34 ) 


புறஞ்சிறை வயிரியர் ( பதிற் 29-8 ) 
வயிரிய மாக்கள் ( பதிற் - 648 ) 
பாணர் ( பதிற் 20 , 40 , 57 ) 
கோடியர் ( பதிற் 42,56 ) 
கோடியரும் கூத்தரே . 
விறலியர் ( பதிற் 49 ) 
கூத்தர் ஆடுகளம் புறம் -28 
முழவின் வயிரியர் புறம் -164 

ஆடுநர்க்கீந்த பேரன் பினனே புறம் 221 கண்ணுளர் 
கடும்பு கூத்தச்சுற்றம் புறம் 133 கோடியர் புறம் 368 


7 


5 


விழவில் கோடியர் - ஆடுநர் புறம் 29 

விறலி - புறம் 60 , 64 , 70 , 89 , 103 , 169 , 111 , 133 , 
135,139 , 41 , 152,172 . 242 , 244,247 . 

பாணர் 11 , 29 , 34 , 69 , 70 , 115 , 126 , 127 , 135 ,, 
141 , 173 , 212 , 235 , 242 , 244,285,324-326-7-344 . 
5-364-398 புறம் . 

பாடினி 11.242-361-364 . 
" முறையின் ஆடிய விழவொழி களத்துப்பாவை ( நற் 
360 ) என்பது கூத்தியைப் பற்றியது . 

விறலியாடு மிவ்வூரே ( நற் 328 ) 
இரும்பாண் ஒக்கல் " ( நற் 300 ) 

“ பாணன் ( நற் 310 ) என்று நற்றிணையில் விறலி 
பாணன் கூறப்படுகின்றனர் . 
" அகவுனர் ( அகம் 113 ) என்று 

கூத்தர் கூறப் 
படுகின்றார் , 


பாணன் ( அகம் 226 ) பொருநர் ( அகம் 76 , 36 ) 
அகநானூற்றில் ( 45,76 ) ஆடல்வல்லவனான அத்தியை 
ஆட்டனத்தி என்று கூறப்படுகின்றது . 

ஆடுகள மகளே என்று ஆதிமந்தி தன்னைக்குறிப் 
பிட்டு ஆட்டனத்தியை ஆடுகள மகனே என்று கூறு . 
கிறாள் குறுந் 31 கோடியர் " என்று கூத்தரைக்கூறு - 
கிறது குறுந்தொகை ( 78 ) பாணன் , பற்றி குறுந்தொகை 
( 19. 85 , 127 , 169 , 323 , 359 ) கூறுகின்றது . 


பாணர் , பாடினி , விறலி , கூத்தர் , கோடியர் , பொருநர் , 
வயிரியர் , கண்ணுளர் குயிலுவர் , ஆகியோர் இசை நாட் 
டிய நாடகக்கலைஞர்கள் . இவர்கள் பழமைத் தமிழகத்தில் 
முத்தமிழும் வளர்த்த கலைஞர்கள் . அவற்றுக்குரிய படைப் 
புக்களும் இருந்தமையால் , இசை , நாட்டியம் , கூத்து . நாட 
கம் பெருகி வளர்ந்தன . 


8 


மணிமேகலையில் ( 19 : 78-88 ) ஆடல் கூத்தினொடு 
அவிநயம் தெரிவோர் நாடகக் காப்பியம் நன்னூல் 
நுனிப்போர் என வடுகின்றது அறியலாம் . 


கூத்து , அபிநயம் நாடகம் வேறு வேறு தன்மை 
கொண்டவை ஆயினும் கூத்து என்பதே அவற்றிற்கு 
அடிப்படையாகும் . 


கூத்தும் நாடகமும் வேறு வேறாகவே கூறுவர் இளங் 
கோவடிகள் . 

“ நாடகமேத்தும் நாடகக்கணிகையொடு ( பதிகம் 15 
“ நாட்டிய நன்னூல் ( அரங் 158 ) 
இருவகைக் கூத்தின் இலக்கணம் ( அரங் 12 ) 
பதினோராடல் ( அரங் 14 ) 
நாடக மகளிர் ஈரைம்பத்திருவர் " ( கால்கோள் 128 ) 

* தலைப்பாட்டுக் கூத்தி இடைப்பாட்டுக்கூத்தி ( ஊர் 
காண் 156 ) 

"“ நால்வகை மரபிள் அபிநயம் (ஊர்காண் 152 ) 
அடியார்க்கு நல்லார் இவற்றை விளக்கிக் கூறினார் . 


சாந்திக் கூத்தே தலைவன் இன்பம் ஏந்தி நின்றாடி " 
ஈரிரு நடமவை , சொக்கம் மெய்யே , அவிநயம் , நாடகம் 
என்றிப்பாற்படூஉம் என்மனார் புலவர் ( சிலப் 3:12 அடி ) 


கூத்தின் வகையே குறைவற நோக்கின் ஏத்தும் 
வகையால் இருவகைப்படுமே (சிலப் 3- 1:94 அடி ) 


அவைதாம் சாந்திக் கூத்தே விநோதக் கூத்தென் 
றாய்ந்து வகுத்தனன் அகத்தியன் தானே எனச் சான்று - 
கூறினார் . சுருக்கமாக விளக்கமாக அவர் கூ . , . 


சாந்திக் கூத்தில் வருவது தாடகமாயிற்று . கூத்தி 
னுள் ஒரு பிரிவே நாடகம் என்பதாகும் . சொக்கமாவது 
சுத்த நிருத்தம் , 108 கரணங்கள் கொண்டது . 


9 


மெய்க் கூத்தாவது தேசி வடுகு சிங்களம் என்பன . 
மெய்யால் இயக்கப்படும் கூத்து . அவிநயம் என்பது கதை 
தழுவாமல் பாட்டுக்குப் பொருள் புலப்பட கைகாட்டி அவி 
நயப்பது . நாடகமாவது கதை தழுவி வரும் கூத்து . 


இவையன்றி , வரிக்கூத்துக்கள் பற்றி அடியார்க்கு 
நல்லார் விரிவாகக் கூறுகின்றார் . இவ்வரிக் கூத்துக்களில் 
எட்டுவகையும் நாடக உறுப்புக்கள் என்றும் கூறுகிறார் . 


சிலப்பதிகாரத்தில் உரையில் , வரியெனப்படுவது 
வகுக்குங்காலை பிறந்த நிலனும் சிறந்த தொழிலும் அறி 
யக் கூறியாற்றுழி வழங்கல் என்பதனால் அறியலாம் . 


சிலப்பதிகாரத்தில் கண்கூடுவரி , கானல்வரி , உள் 
வரி , புறவரி , கிளர்வரி , தேர்ச்சிவரி , காட்சிவரி , எடுத்துக் 
கோள்வரி , என எட்டு வகைகளுக்கு வேனில் காதையில் 
விளக்கம் தருகிறார் அடியார்க்கு நல்லார் . 


சிலப்பதிகார அரும்பத உரையாசிரியரும் , அடி 
யார்க்கு நல்லாரும் கூத்துக்கள் கூறி , அவற்றில் பல்வேறு 
தனித்தன்மைகளை விரித்துக் கூறினார்கள் . அகக்கூத்து , 
புறக்கூத்து என்ற இரு அமைப்பில் அனைத்தையும் 
அடக்குவர் . 


மணிமேகலையில் வேத்தியல் பொதுவியல் என்றிரு 
திறத்தும் கூத்தும் பாட்டும் " ( மணி 2 : 18-19 

நாடக மகளிர் ( மணி 2:41 ) 
‘ ‘ நாடக மடந்தையர் ( மணி 4:51 ) 

தண்டாக்களிப்டன் புஆடும் கூத்து ( மணி 6 : 126 
“ ஆடல் கூத்தினொடு அவிநயம் தெரிவோர் நாடகர் 
காப்பிய நன்னூல் என்றும் ( மணி 19 : 79-80 ) கூற 
பெறும் செய்திகள் அறியலாம் . 


10 


கூத்தும் நாடகமும் வெவ்வேறாகக் குறிப்பிடப்படு - 
கின்றது . சிலம்பில் கூறப்பெற்றது போன்றே , கூத்தின் 
அடிப்படையில் வளர்ந்த ஒன்றே நாடகம் எனக்கூற 
வேண்டும் . 


சீவக சிந்தாமணியில் , பாடல் 2112 - ல் ஆடம்பலம் 
என்பதற்குப் பலரும் கூத்துக் காணும் இடம் என்றும் 
அரங்கம் என்பதற்கு நாடகம் ஆடும் இடம் என்றும் கூறப் 
பெறுகிறது . 

நாடகம் கண்கனியக் கவர்ந்து ( சிவக 230 ) 
“ நாடகம் நாங்களுற்றது ( சீவக 582 ) 
‘ அழகி கூத்தாடுகின்றாள் ( சீவக 1254 ) 
“ ஆடிய கூத்தின் அசைந்த சாயல் ( சீவக 1208 ) 
கூத்தும் பாட்டும் வகுத்தாரே ( சீவக 2601 ) 
அவனது சரிதையெல்லாம் தாருடைமார்பன் கூத்துத் 
தான் செய்து நடாயினானே ( சீவக 2273 ) இப்பாடலில் 
கூத்து , சரிதையைக்கொண்டதே என்பது புலனாகின்றது . 

தேசிகப் பாவை கூத்து ( சீவக 1253-1261 ) 
மாதரார் கூத்தறாத பள்ளி ( சீவக 2154 ) 

“ இன்னிசைக் கூத்து நோக்கி இருந்தனன் ” ( சீவக 
1170 ) 

“ அழகி கூத்தாடுகின்றாள் ( சீவக 1254 ) 
" இன்ப நாடகம் ( சீவக 230 ) 
பள்ளி நாடகம் (சீவக 673 ) 
“ நாடகம் நயந்து காண்பார் ( சீவக 2989 ) 
அறியும் நாடகம் ( சீவக 2594 ) 

சுந்தரமகளிர் அன்னார் நாடகம் இயற்றுகின்றார் 
( சீவக 1253 ) 


சீவக சிந்தாமணியிலும் கூத்தும் நாடகமும் அடுத். 
தடுத்துக் கூறப்படுகின்றது . பெருங்கதை என்ற காப்பிய 
நூல் மிகப்பழமையானதொன்றாகும் . இந்நூலில் கொங்கு 
வேளிர் , கூத்து நாடகம் பற்றிக் கூறுகின்றார் . 


11 


நாடகப் பொருளும் ( பெருங் கரடு பெயர்த்தது 5 ) 
“ நாடகக் கணிகை நருமதை ( பெ1-35-71 ) 
" நாடக மகளிர் " ( பெ 4-10-72 ) 
நாடகக் கணிகை ( 1-35-95 ) 

“ வாயில் கூத்தும் சேரிப்பாடலும் கோயில் நாடகக் 
குழுக்களும் ( பெ 1-37-88 ) 

கூத்தப்பள்ளி ( பெ 4 : 13-147 ) 
கூத்தியர் இருக்கை ( பெ 4 : 3-41 ) 
கூத்தியர் குழு ( 5-6 : 86-88 ) 
கூத்துறை சேரி ( 2 : 8-69 ) 
கோயில் கூத்து ( 1-36-34 , 9 ) 
" கூத்தின் ( 1 :46-27 ) 
மரக்கால் கூத்தரின் ( 1 : 46-44 ] 
நாடகக் குழு நாடகமும் கூத்தும் ) [ 1-37-88-89 ) 
நாடகக் கணிகை மாடம் [1.35-95 ] 
“ நாடகம் கண்டும் ( 1-58 : 65-6 ] 
நண்புணத் தெளிந்த நாடகம் போல ( 3-2-12 ) 

அரங்கியல் ஆயத்து நாடக மகளிர் நாலெண் பதின் 
மரும் [ 1-37 : 217-8 ] 

“ பாடையறியாத் தேசிகச்சேரி ( பெ 4 : 17-67 ] 
இவ்வாறு பெருங்கதையிலும் , நாடகம் கூத்து வேறு 
வேறாகக் கூறப்பெற்றுள்ளது . 


மாணிக்கவாசகப் பெருமானும் கழுதொடு காட்டி 
டை நாடகமாடி நாடகத்தால் உன்னடியார் போல் 
நடித்து என்று கூறுகின்றார் . 


“ நண்பணைத் தண்ணறவுண்ணளி போன்றொளிர் 
நாடகம் என்றார் (திருக்கோவை பேர் உரை ) 


தமிழ் விடு தூது என்னும் நூலில் பண்கள் முதல் 
பெண்களோடும் பாலரோடும் நாடகமாம் பெண் கொலு . 
வில் வீற்றிருக்கப் பெற்றாயே " என்று நாடகத் தலைமை 
கூறப்பட்டது . 


12 


செயிற்றியம் என்ற சங்ககால நாடக இலக்கண நூல் 
பாவில் “ அறம் முதல் நான்கும் ஒன்பான் சுவையும் 
உறைமுன் நாடகம் என்பது கூறப்பட்டது . 


கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர் பெரு - 
மான் , திருஞானசம்பந்தர் ஆகியோரின் இசைப்பாக் . 
களில் ( தேவாரத்தில் ) நாடகம் , கூத்து என்பன பற்றி 
சிறப்பாக அறியமுடிகிறது . 


சம்பந்தர் பாடல்களில் காணப்பெறுபவை 

நடன 
கோலங்கள் பற்றிக் கூறும்பதிகங்கள் ( 46 , 277 , 300 
359 , 382 ) 


ஆடல் பாடல் பேணினீர் 194.5 
ஆடினை கரணம் 161- 3 
“ ஒத்தற மிதித்து நடமிட்ட ஒருவர் 334-5 
" கூத்தாடும் குணமுடையோன் 
சொக்கமதாடியும் பாடியும் 267 9 
நடமாடி 3-4 , 33-8 
‘ நிருத்தன் 167-5 , 377-3 
பண்டரங்க வேடம் பயின்ருன 149-9 
புயங்கராகமா நடத்தின் 53-8 
வட்டணையாடல் 247-8 
அரையரவாட நின்றாடல் 268-1 

ஆடிய சுடலையில் இடமுற நடம் நவில் வேடமது 
உடையவர் 346-4 


6 


நாடகம் கூத்து 

எரிகானிடை புரி நாடகம் இனிதாடினான் 295-5 
காடரங்கா உமை காண நாடகமாடி 267-7 

படுபிணக் காட்டிடை நாடகமாடும் நம்பெருமானே 
7.1 

கோவணம் கொண்டு கூத்தாடும் படிறனார் 379-1 
" உமை காண நாடகம் ஆடியே 267-7 


13 


காளிதன் பெரிய கூத்தை 

பெரிய கூத்தை அரியவள் ஆடுவோன் 
115-6 

பாடக மெல்லி பாவையோடும் நாடகமாடும் நம் 
பெருமான் 7-1 

காளியைக் குணம் செய்த கூத்தன் 357-1 
கூளிகள் கூட்டம் கூத்துடையானை 377-1 

‘கொள்ளித் தீ விளக்கு கூத்துடையானை 377-1 
என்றும் . 


அப்பர் பெருமான் பாடலில் , 
நடம்பயின்றாடிய கூத்தன் 92-8 
குனிசிலைக் கூத்தன 24 
‘ கூத்தாடித் திரிதரும் கூத்தர் 271-2 

• அரங்கிடை நூலறிவார் அறியப் படாததொர் 
கூத்து 2-6 

நாடற்கரியதோர் கூத்து . 2-8 
அந்தி நாடகக் காவல 98-2 

கூத்து காளி காண1296-5 
கூத்தராய்ப் பாடியாடி 56-10 

நாடகமும் கூத்தும் பற்றிச் சிவபெருமான் மீதுபாடிய 
பாடல்களில் மேலும் அரிய செய்திகள் உள்ளன , 


சங்ககாலத்தை அடுத்து தேவாரப் பாக்களில் , நாட 
கம் , கூத்து , ஆடல் , நடம் , சொக்கம் பற்றின விளக்கங் 
களை ( பல நூறுபாக்களில் ) காணமுடிகின்றது . 

நாடகம் , கூத்து , பற்றி தனித்தனியே , தேவாரம் 
பாக்களிலும் சிறப்பான செய்திகள் உள்ளன . 


கி.பி 7- ம் நூற்றாண்டுக்கு முன்னர் இசை , நாட்டிய 
நாடகக் கலைகள் பற்றி வரிவான ஆய்வுக்குரியவை தேவா 
ரப்பாக்கள் என்பதைச் சுட்டிக் காட்டவே இங்கே சில 
பாடல் வகைகளை குறிப்பிட்டேன் . 


அடியார்க்கு நல்லார் முதலிய உரையாசிரியர்கள் 
தேவாரக் கருவூலங்களை ஆய்வுக்கு எடுத்துக் கூறாதது 
ஏனோ தெரியவில்லை . 


14 


கி . பி . ஏழாம் நூற்றாண்டில் , ஞானசம்பந்தர் , 
திருநாவுக்கரசர் இசைப்பாக்கள் சிவபெருமானை வழிபடும் 
வாயிலாக உள்ளவற்றில் நாடகம் , கூத்து , சொக்கம் 
நிருத்தியம் , ஆடல்வகை, ஆடலுடன் பாடல் , மறைபாடி , 
ஆடுதல் , நட்டம் , நடம் , இலயம் , பாணி , சதி , சதிர் , ஒத்து , 
சீர் , பண் ஆகியவை பற்றி விரிவாகக் கூறப்படுகின்றன . 


காலன 


இசை , நாட்டிய , நாடகம் , கூத்துக்குரிய 

இசைக் 
கருவிகள் , கூறப்படுகின்றன . அவையாவன , சங்கு , 
முழவம் , வீணை , யாழ் , குழல் , மொந்தை , பறை , சல்லரி , 
கொட்டு , கத்திரிகை , துத்தரி , தக்கை , இடக்கை , படகம் , 
ஒத்து , குடமுழவு , உடுக்கை , கல்லவடம் , தகுணிச்சம் , 
தண்டு , தண்ணுமை , து 4 , துந்துபி , படகம் , பேரி , முரசு . 
முரவம் முதலியனவாகும் . 

சுந்தரமூர்த்தியடிகளும் • திருத்தம் செய் 
( 58-3 ) 

கூத்தன் ( 64-5 , 70-6 , 90-1 ) 

காடரங்கா கைகள் எட்டினோடு இலயம்பட ஆடுவர் 
( 33-8 ) 

கூடி இலயம் சதி பிழையாமை கொடியிடை உமை- 
யவள் நாண ஆடிய அழகர் ( 69-2 ) 

எருக்குச் சூடியாடி ( 94-7 ) 
அரங்கில் ஆடல்வல்லார் ( 87-7 ) 
பண்டரங்கன் ( 22-2 . 98-1 ) 

புயங்க நடம் ( 10-7 ) 
எனக்கூறியுள்ளமை அறியத்தக்கது . 

கூத்து நாடகம் இரண்டுக்கும் உரிய அரங்கம் 
அம்பலம் , ஒளி- விளக்கு , ஒலி - இசைக்கருவிகளின் இசை . 
வேடம் - ஒப்பனை - பூச்சு , நடிப்பவர் - ஆடுபவர் . 

பாடல் 
இசைப்பாட்டு , காலம் - இரவு - பகல் , மொழி - தமிழ் பிறமொ 
ழிகள் , ஆடல்வகை , கதைக்கரு ஆகியவை இன்றியமை 
யாதன என்பதும் இவை தேவாரப்பாக்களில் விரிவாகக் 
கூறப்பட்டுள்ளன என்றும் தெளிவாக அறியமுடிகின்றது 


15 


சிவபெருமானைச் சார்த்திக் கூறப்பெற்றவையானா 
லும் , நாடகம் கூத்தின் இலக்கண மரபு பழமைத் தமிழ் 
மரபு விளங்கக் காணலாம் . 


அரங்கம் 


தில்லை மன்றிலாடும் 
‘ அம்பலத்தின் நடுவே 
ஆடுவர் காடரங்காக , 
‘ ஆடிய சுடலையில் இடமுற நடம் நவில் 
எரிகானிடை புரிநாடகம் , 
கரிகாடரங்காக உடையோன் 
கழுகாடிய காட்டில் ஆடுவோன் 
‘ கௗம்பட ஆடுதிர் காடரங்காக 
காடரங்கா உமைகாண நாடகமாடி 
புறங்காட்டிடை ஆடி 


2 


விளக்கு 
கொள்ளித் தீ விளக்குக் கூத்துடையானை 
கொள்ளிகை விளக்காகப் பெருமானார் தீயுகந்தார் 
ஈம பிளக்கெரிசூழ் சுடலையில் 
காட்டிடைத் தீயகல் ஏந்தி 
நின்ரடும் , 


பாலும் சைக்கருவிகளும் 

கொட்டிசைந்த ஆடலாய் 
உமைபாடத் தாளமிடும் 
பாடல் இசைகொள் கருவி 
படுதம் பலவும் பயில , 
படி கொள் பாணி பாணி பாடல் பயின் 


றாடும் . 


பாணி செய்யப் பயின்றார் 
‘ பல பாணி பட ஆடவல 
பல்லியம் பாணிப் பாரிடம் ஏத்த 


16 


பாணி செய்து பாடலை ஆடல் லயம் சிதையைாத 
கொள்கை 

கட்டுவடம் எட்டுமுறு வட்ட முழவத்தில் , கொட்டுகர 
மிட்ட ஒலி தட்டும் வகை , நந்திக்கு இட்டமிக நட்டம் 
அவை 

நந்திதன் முழவு 
ஒலி செய்த குழலின் முழவமது 
முழவொலி , யாழ் , குழல் , மொந்தை கொட்ட 
ஆடினானும் 

‘ பாரிடம் குழலினோசை - போற்ற 

பறைக்கட் செறு பல்கணப்பேய் சீரொடும் பாடலாடல் 
சிதையாத 

‘ வாணன் குடமுழவு கொட்ட 
‘ ஆடும்பறை சங்கொலியொடு 

கத்தரிகை , துத்திரி , கறங்குதுணை தக்கையொடு, 
இடக்கை , படகம் எத்தனை உலப்பில் கருவித்திரள் 

குழல்யாழ் மொந்தை ஒசை 
குழலினோசை வீணை மொந்தை கொட்ட முழவதிர 

சல்லரியாழ் முழவம் மொந்தை குழல் தாளமது 
இயம்ப 

தாம் ஒம்மென பறை யாழ் குழல் பயில் 
பறையும் குழலும் கழலும் ஆர்ப்ப 
பாடலிசை கொள் கருவி படுதம் பலவும் 
பாடல் வீணை முழவம் குழல் மொந்தை பண்ணாகவே , 


. 


வேடம் 


. 


ஆடி வேடம் பயின்றார் , 
ஆடும் வேடக் கிறிமையார் 
பண்டரங்க வேடம் பயின்றானை 
ஓங்கியாடும் வேடத்தீர் 
• நடம் நவில் வேட மதுடையார் 
கலை மல்கு தோலும் உடுத்து ஆடும் 
தோல் புனைந்து ஆடும் 
நீறு மெய் பூசி ஆடும் 


17 


நுண்பொடிச் சேர நின்றாடி 
பொடிகள் பூசி ஆடும் 
பொன் திகழ் சுண்ண வெண்ணீறு பூசி ஆடும் 
ஆனை உரிபோர்த்து 
• எருக்குச் சூடி ஆடி 
எலும்பணிந்தாடடி 
பாம்பணிந்தாடல் 
கொன்றை சூடி ஆடி 
கோலம்பல அணிந்து நட்டம் பயின்றார் 


பண் பாடல் 

ஆடல் 


கீதம் உமை பாட வேதமுதல்வன் நின்றாடும் 
சாமம் உரைக்க ஆடுவர் 
மறை பாட ஆடும் வீரட்டன் 
மறை பாடி ஆடுவர் 
சொல் பிரிவில்லாத மறை பாடி ஆடுவர் 
நான் மறையே பாடி ஆடல் பயில்கின்றீர் 
ஆடல் பாடல் பேணினீர் 
‘ பாடலொடு ஆடலறாத 
காட்டுள் ஆடும் பாட்டுளானை 
மயானத்தில் பூதம் பாட ஆடி 
இசை வரவிட்டு இயல் கேட்பித்து ஆடியும் பாடுவர் 
உமையொடு இசைபாடி ஆடும் 
பண்ணிசை பாட நின்றாடுவானும் 
‘ பண்ணிலாவிய பாடலோடலர் 
பண்ணாரின் மிசை நின்று பல பாணிபட ஆடவல 
நேரிழை பாட சுடலை நடமாடும் 
* அழகாகப் பண்ணினைப் பாடி ஆடிப்பலிகொள் 


. 


காலம் -இரவு - பகல் 


ஈமவிளக்கொரிசூழ் சுடலை 
• இடுகாரடிவில் நின்றாடும் 
‘ படுகானில் எல்லி நடம் செய்யீசன் 


18 


அந்தி சுடுகானில் ஆடலான் 
அந்தி நட்டம் ஆடுவார் 
நட்டமாடுவது சந்தி 
பெரும்பகல் நடமாடுதல் 
இருள் மாலை யாடும் 
‘ காலையில் எழுந்த கதிர் தாரகை நள்ளிருள் ஆடும் 
எல்லி சூடி ஆடி 
அந்தி நாடகக் கால 
அந்தியும் பகலும் ஆட 
• இரவு எரியாடிய இறை 
இருள்கூத்தொடு குனிப்போன் 
காட்டிடைத் தீய கல் ஏந்தி நின்றாடுதிர் 
எல்லி நடம்பயில் ஈசன் 
நட்டமாடுவது சந்தி 
அங்கைசீர் அனலேந்தி ஆடலர் 
* எரியிலங்க வீசியேயாடுவர் 
‘ தரிகதிக்க எரியேந்தி 
பேயுயர் கொள்ளிகை விளக்காக 
வெஞ்சுடர் விளக்கத்தாடி 


கூத்து - ஆடல் நிகழ்ச்சிகள் 


பண்டரங்க வேடம் பயின்றானை 
புயங்கராக மா நடத்தின் 
ஆடலரவம் மிளிர் தருகையிலங்க ஆடுவர் 
அரையரவாட நின்றாடல் 
ஆடல் அரவாட ஆடும் எம் அடிகள் 
காடரங்கா உமைகாண நாடடமாடி 
நாரியோர் பாகமாக நடமாடவல்ல 
நேரிழை யோடும் ஆடி 
பூதம் பாட ஆடி 
" வெங்கடத்து நின்றாடலான் 
உமையோடு இசைபாடியாடும் 


19 


பண்ணிசை பாட நின்றாடினானும் 
பண்ணின் இசை நின்று பல பாணிபட ஆடவல்ல 
‘ சுடுகாட்டில் வேய்தோளி வெள்கிடமா நடமாடும் 
தையல் காணும் பெரியவன் காளிதன் பெரிய கூத் 
தை அரியவன் ஆடலோன் 
உமை பாடத் தாளமிட 
‘ பாவையோடும் நாடகமாடும் 
பாவையாள் ஒர் பாகமா ஒட்டிசைந்த தன்றியும் 
உச்சியாள் ஒருத்தியாக கொட்டிசைந்த ஆடலன் 
குழலின் ஓசை சிலம்பின் ஒலியோசை கலிக்க குனித் - 
தார் . 
ஓர் கழல் வீசியாடும் 
‘ காளி காணிய ஆடல் கொண்டார் 
காளியைக் குணம் செய்த கூத்தன் 
சொக்கத்தே நிர்த்தத்தே தொடர்ந்த மங்கை செங் 
கதத்தோடே - மாலோகத் துயர்களை பவர் 
கை வீசும் குழைதோடும் ஆடஆடும் சடையார் 
‘ எரிபுன் சடை தாழ ஆடும் 
சடை நின்று சுழல் ஆடும் 
புன்சடைப் பின் தயங்க ஆடுவாய் 
அயல்வேல் ஏந்தி நின்றாடி 
சுடர் சூலம் அனலேந்தி நடம் ’ 
‘ சூலமொடு ஒண்மழு நின்றிலங்க ஆடும் 
கபாலம் கை தனில் ஏந்தி துள்ள மிதித்து ஆடும் 
தொழிலாளர் 
தலை மாலையணிந்து நடம்புரியும் 
ஒத்தற மிதித்து நடமிட்ட 

டலில் லயம் உடையார் 
நடம் சதிவழி - ஆடல் 
வருவதோர் சதிர் உடை யீர் 
‘ பண்ண வண்ணத்தன பாணி செய்யப் பயின்றார் 
பாணி செய்பாடலோடாடல் இலயம் சிதையாத 
கொள்கையர் 


20 


. 


‘ கட்டு வடம் எட்டுமுறு வட்டமுழவத்தில்-தந்திக்கு 
இட்டமிக நட்டமவையிட்டவர் 
பூத இனப்படை நின்றிசை பாடவும் ஆடுவன் 
பல்கணப் பேய் சீரொடும் , பாடலாடல் இலயம் 
சிதையாத கொள்கை 
கூளிகள் கூட்டம் கூத்துடையானை 
சாமம் உரைக்க ஆடுவன் 
“ சொல் பிரிவிலாத மறைபாடி ஆடுவர் 
மான்மறி அங்கை ஆடலானே 
அடியவர் துதிசெய ஆடல் 
‘இமையோர் தொழ ஆடல் 
‘ மறையவர் முனிவர் - தொழுதெழ ஆடல் 
• வாணன் குடமுழவு கொட்ட ஆடல் 
• எருது கைத்து அரு நட்டம் ஆடல் 
ஆனை உரிபோர்த்து ஆடல் 
மும்மதிலும் சுட்டுமாட்டி நட்டமாடும் 
• நஞ்சமுதுண்டு நடமாடி 
இராவணன் தோள் நெரித்த புயங்கராக மா நடத்த 
• அரக்கன் நீதியினாலேத்த நிகழ்வித்து நின்றாடும் 
காதலினான் 
அரவாடப் பலி தேர்ந்தவன் 
ஆடலராகி நாளும் குழகர் பலி தேர்வர் 
* பலி கொள்ளும் வண்ணம் ஒலிபாடி ஆடி 
‘ பலியது கொண்டு கண்டவர் மனமவை கவர்ந்து 
ஆடல் 


இவ்வாறு கூத்து , ஆடல் வகை பலவும் சிவபெரு 
மான் கூத்துக்களின் அமைதிகள் என்பன பற்றியும் 
அறியலாம் . 


சொக்கம் , நிருத்தம் , நிருத்தியம் , லயம் , ஒத்து , சகி , 
கதிர் , பண் பாணி என்பன பற்றியும் அறியலாம் . 


21 


காளியுடன் ஆடியது . உமையுடன் 

ஆடியது , 
பூதமுடன் ஆடியது , நந்திக்கு நடனக்கலை பயில்வித்தது , 
இராவணனை அடக்கி அருள்கொண்டு ஆடியது , கடல் 
கடைந்து அமுதம் எடுத்தபோது நஞ்சுண்டு ஆடியது , 
வாணன் குடமுழவு கொட்ட ஆடியது , பண்டரங்கமாடி 
யது , திரிபுரம் எரித்து ஆடியது , பிச்சாடல் , முயலகன் மேல் 
ஆடல் , மற்றும் மழு , சூலம் , வேல் , மான் முதலன 
கொண்டு ஆடியது , பலப்பல கூறப்பெற்றுள்ளன . 


சிவபெருமான் கூத்து வகைகள் எண்ணற்றவை 
உள்ளன . அடியார்க்கு நல்லார் கூறிய 11 ஆடல்களிலும் 
சிவபெருமான் கூத்துக்கள் உள்ளன . அகக்கூத்து என்று 
அடிகள் கூறினார் . 


குறிப்பிடத்தக்கனவாக அமிருத மதனம் , திரிபுரதா - 
கம் என்ற இருகூத்துக்களும் , இராவணன் தொடர்பான 
புயங்கமா நாடகமும் உள்ளன . 


பரத நாட்டிய சாத்திர நூலில் , அமிருதமதனமும் , 
திரிபுரதாகமுமே ஆதி நாடகங்களாக அவர் கூறுவதை 
ஈண்டு ஒப்பு நோக்குதல் வேண்டும் . 


கதைக்கரு கொண்டதே கூத்து என்பது தேவாரத் 
தின் வழியே நன்கு உணரமுடிகிறது . 

நந்தியங்கடவுளுக்கு ( தமிழ்க்கூத்து வகைகள் ) சிவ 
பெருமான் நடம் கற்பித்த சிறப்பு ஞானசம்பந்தர் கூறுவ - 
தைப் பரத முனியும் நாட்டிய சாத்திரத்தில் கூறுகிறார் 
என்பது குறிப்பிடத்தக்கது . 

சதி என்பது ஜதி என்பதன் தமிழ் வடிவம் . சதிர் 
என்பது சதி என்பதினின்றும் தோன்றியது . சதிர் என்ற 
சொல்லை வைத்துச் சதிராட்டம் என்று இந்நாளில் வழங் 
குவது உள்ளது . ஞானசம்பந்தர் 7 - ம் நூற்றாண்டில் 
எடுத்தாண்ட சொல்லாட்சிகனே சதி - சதிர் என்பன . 
வாகும் . 


22 


" சதிரவிடமங்கை என்று சதிராடும் பெண்ணைக் 
குறிக்கும் சோழர்காலக் கல்வெட்டுக்களில் உள்ளது . 

எனவே நாடகம் , கூத்து பற்றின இலக்கண மரபு ! 
அறிந்து சிவபெருமான் கூத்துக்களை , ஆடல் தேவாரத்தில் 
மற்றொரு சிறப்பைக் காணலாம் . 


" தென்சொல் வடசொல் திசை மொழி எழில் நரம் 
பெடுத்து என்று சம்பந்தர் கூறுகிறார் . 


தென்சொல் என்றது தமிழ் , வடசொல் ( ஆரியம் )திசை 
மொழி பிறமொழிகள் இவற்றின் மொழிப் பாடல்கள் 
கூத்திலும் நாடகத்திலும் இசைக்குரியனவாகப் பாடப் 
பெற்றன என்பது உணரலாம் 


மணிமேகலையில் " பாடைப்பாடலும் என்று சாத் 
தனாரும் கூறினர் . பாடையறியாத் தேசிகச்சேரி 
என்பது பெருங்கதை சிலம்பில் கொங்கணக்கூத்தரும் 
கொடுங்கரு நாடரும் , வரிப்பாடல்கள் பாடியது கூறப் 
பெற்றுள்ளது . 


தமிழ் இசைக்கூத்து நாடக மரபில் பிறமொழிப்பாடல் 
களும் பாடப்பெற்றன என்பது அறியலாம் . 


இதன் தொடர்பாகவே ஆரியக்கூத்து என்பது பழ - 
மையில் இருந்ததும் உணரலாம் . 


புலன் தமிழ்க்கூடத்துக்கு இலக்கணம் 


| 


நாடகம் , கூத்து - நாட்டியம் என்பன கட்புலன் செவிப் 
புலன் இரண்டாலும் அறியப்படுபவை என்பதால் தொல் 
காப்பியர் நாடகம் - கூத்தை , புலன் என்றார் . 


சேரிமொழியாற் செவ்விதிற் கிளப்பின் 

புலனென மொழிப் புலனுணர்ந்தோரே 
என்பது தொல்காப்பியம் , 


23 


புலன் என்ற நாடக நுட்பம் பற்றி உணர்ந்த சான் 
றோர்கள் புலன் என்ற பெயரால் நாடகத்தைக் கூறி - 
னார்கள் . 


சேரிமொழியால் என்பது கூத்து , நாடகத்தில் பயன 
படுவதற்கு கற்றவர் கல்லாதவர் அனைவரும் அறியகூடிய 
எளிய சொற்களால் ஆனது . செவ்விதின் என்பது அனை 
வரும் நன்கு உணரும் படியாக என்பதாகும் . கிளப்பின் 
என்பது நாடகப்பாத்திரக் கூற்றுக்களைப் பாட்டு வடிவத் 
தில் தெரிவித்தல் என்பதாகும் . புலன் என்பது கட்புலன் 
செவிப்புலன்கள் வழியே அறியப்படும் நாடகமாகிற 
புலன் என்பதாகும் . 


தொல்காப்பியர் செய்யுள் படைப்புக்கள் பற்றிக் 
கூறிய வனப்பு எட்டனுள் புலன் என்பது ! நாடகத்தைக் 
குறிப்பதாகும் . செய்யுளியவில் புலன் என்ற நாடகப் 
படைப்பு , சேரிமொழியாகிய இசைச்செய்யுளால் படைத் 
தல் வேண்டும் என்பதாகும் . 


புலனை அடுத்து புலனுக்குரிய இசைச் செய்யுளின் 
இலக்கணத்தையும் “ இழைபு என்று சூத்திரத்தில் 
கூறியுள்ளார் ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத் தடங்காது 
குறளடி முதலா ஐந்தடி ஒப்பித்து ஓங்கிய மொழியால் 
ஆங்கவண் மொழியின் இழைபின் இலக்கணம் இயைந்த 
தாகும் . தொல்காப்பியம் 543 


நாடகம் , கூத்து என்ற படைப்பு சேரிமொழி வடி - 
வத்தில் படைத்தல் வேண்டும் என்பதை அடுத்து புலனைப் 
படைப்பதற்குரிய சேரிமொழிப்பாட்டுக்கு இழைபு என்ற 
பெயரில் இலக்கணமும் அடுத்துக் கூறினார் தொல் - 
காப்பியர் . 


எனவே உரை நடையில்லாமல் இசைப் பாடல் வடி 
விலேயே , நாடகம் கூத்து படைக்கப் பெற்றன என்பது 
பண்டைத் தமிழ் மரபாகும் . 


24 


முதலில் நாடகத்துக்கு இலக்கணமும் அதனை அடுத்து 
நாடகப் படைப்புக்குரிய இசைப் பாடல்களுக்கு இலக்கண - 
மும் கூறினார் . 


நாடக இசைப்பாக்களுக்கு யாப்பு 


தமிழ் மரபில் புலன் நாடகம் , கூத்து என்பது இசைப் 
பாடல்களால் படைக்கப் பெறல் வேண்டும் என்று கூறிய 
தொல்காப்பியர் அப்பாடல்கள் எவ்வகை யாப்பு அமைதி 
யில் பாடவேண்டும் என்பதற்கும் இலக்கணம் கூறினார் . 

நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் 
சான்ற புலனெறி வழக்கம்கலியே பரிபாட்டாயிருபாவினும் 
உரியதாகும் என்மனார் புலவர் 
புலன் என்ற நாடகநெறி வழக்கம் , உலகநெறி வழக்கம் 
இரண்டும் கலி - பரிபாட்டு ஆகிய இருவகைப் பாக்களின் 
யாப்பால் இயற்றப்படவேண்டும் என்று கூறினார் . 

கலிப்பா வகையினாலும் புலன் என்ற நாடகம் , 
கூத்துப் பாடல்கள் பாடப்பட வேண்டும் என்பது கூறப் . 
பெற்றது . 


தமிழ் மரபில் , புலன் என்பது நாடகம் , கூத்து 
என்பனவாகும் என்பதும் அப்படைப்புக்கள் கலிப்பா , 
பரிபாடல்களால் பாடப் பெற்றனஎன்பதும் அவை இழைபு 
என்ற இசைப்பாடல் வழியின என்பதும் தொல்காப்பியர் 
கண்ட பழமைத்தமிழ் மரபு கலிபரிபாட்டு ஆகிய இரு 
வகைப் பாவினங்களில் இழைபு என்ற இலக்கணத்தைக் 
கொண்ட இசைப்பாடல்கள் இயற்றி புலன் என்ற 
நாடகப்படைப்புக்கள் உருவாக்கப்படுவது தமிழ் நாடக 
மரபு 
புலன் இழைபுக்கு ரையாசிரியர் விளக்கம் : 

இழைபு என்பதற்கு பேராசிரியர் விளக்கம் பின் 
வருமாறு : - அவையாவன கலியும் பரிபாடலும் போலும் 
இசைப் பாட்டாகிய செந்துறை மார்க்கத்தன என்பது . 


25 


இவற்றுக்காரணம் தேர்தல் வேண்டாது பொருள் இனிது 
விளங்கல் வேண்டும் என்றது என்றார் . 

புலன் என்பதற்கு இளம்பூரணர் விளக்கம் சேரி - 
வழக்குச் சொல்லினாலே தொடுக்கப் பெற்று ஆராய 
வேண்டாமல் பொருள் தோன்றுவது புலள் என்பது 


என்றார் . 


‘ புலன் என்பதற்குப் பேராசிரியர் கூறும் விளக்க 
மாவது அவை விளக்கத்தார் கூத்து முதலாகிய நாடகச் 
செய்யுளாகிய வெண்டுறைச் செய்யுள் போலவனஎன்றார் . 


பேராசிரியர் கூறிய விளக்கத்துக்கு இணங்க கலிப்பா 
வகையினவான செந்துறை என்ற யாப்புக்குரிய பாட்டுக் 
கள் , தமிழ் இசைக்குரியவையாகும் . 


வெண்டுறை யாப்புக்குரிய பாட்டுக்கள் புலன் என்ற 
தமிழ் கூத்து - நாடகத்திற்கு உரியவையாகும் என்பது 
விளங்கும் . புலன் என்ற நாடக இசைப்பாடல்களுக் 
குரியது வெண்டுறை . இழைபு என்ற இசைப்பாடல் 
களுக்குரியது செந்துறை , 

மேலும் தொல் செய் 153 - ல் பேராசிரியர் " கந்தருவ 
மார்க்கத்து வரியும் சிற்றிசையும் பேரிசையும் போல 
செந்துறைப் பகுதிக்கே உரியன வருவனவும் , கூத்த 
நூலுள் வெண்டுறையும் அராகத்திற்கே உரியனவாகி 
வருவனவும் என்றார் . இவற்றாலும் இசைகூத்துக்குரிய 
யாப்புப்பற்றி விளக்கம் அறியலாம் . அறிஞர் வெள்ளை 
வாரணனார் அவர்கள் ஆய்வுக்குறிப்பு வருமாறு : 

செந்துறையாவது உலகியல் வழக்குப்பற்றிமக்களைப் 
புனைந்துரையன்றி இயல்பு வகையால் புகழும் நிலையில் 
இசைத்திறம் பொலிய இயற்றப்பெற்ற இசைப்பா . 


வெண்டுறையாவது உள்ளதனை உயர்த்துக்கூறும் 
நோக்கத்துடன் இல்லதனையும் விரவிக்கூறும்புனைந்துரை 


26 


யமைப்பாகும் . நாடகத் தமிழில் இசை நலம் பொருந்த 
அவிநயம் ( நடிப்பு ) செய்தற்குரிய எளிய சொற்களால் 
இயற்றப்பட்ட இசைப்பா என விளக்கியுள்ளார் . 


மேலும் சிலப்பதிகாரத்தில் அடியார்க்கு நல்லார் 
கூறுவது சிகண்டியார் செய்தது இசைநுணுக்கம் - அது 
வெண்பா யாப்பாலானது . காந்தருவம் கூத்தும் பற்றி 
எழுந்தது . இளங்கோவடிகள் பாடிய கானல்வரி , ஆற்று 
வரி ஆய்ச்சியர் குரவை , குன்றக்குரவை முதலியனவற் 
றுக்கு இசைநுணுக்கமே இலக்கணம் என்று கூறி உதார 
ணமாக இசைநுணுக்கப்பாடல் ஒன்றும் கூறினார் . 


“ செந்துறை வெண்டுறை தேவபாணியிய்யிரண்டும் 
வந்தன முத்தகமே வண்ணமே கந்தருவத் தாற்றுவரி , 
கானல்வரி முரண் மண்டிலமா தோற்றும் இசை இசைப் 
பாசுட்டு என்பது 


இதனை வழி மொழிந்து பிங்கல நிகண்டும் கந்தருவ 
மென்பது கசடறக்கிளப்பின செந்துறை வெண்டுறை என 
இருவகைத்தே , என்றும் செந்துறை என்பது ஒலிகுறித் - 
தற்றே வெண்டுறை என்பது கூத்தின் மேற்றே என்றும் 
கூறுகின்றது . 


இழைபு என்று கூறி , கலித்தொகையைச் செந்துறை 
விகற்பத்தன என்றார் பேராசிரியர் . புலன் என்று கூறி 
விளக்கத்தார் கூத்து முதலியன வெண்டுறை விகற் 
பத்தன என்றார் . 


எனவே , கூத்து நாடகம் இசைக்கு இசை நுணுக்கம் 
சான்று நூலாகக் கொண்டார் அடியார்க்கு நல்லார் . 

தொல்காப்பிய உரைப்பாயிரத்தில் நச்சினார்க் 
கினியர் , இசை நுணுக்கம் நூலை , தொல்காப்பியத்துக்கு 
முந்து நூல் என்றார் அது கொண்டே இளங்கோ , சிலப் 
பதிகாரத்தைப் படைத்தார் என்பது அறிய முடிகின்றது . 
அடியார்க்கு நல்லார் உரைப்பாயிரத்தில் நாடகத்தமிழ் 


27 


நூலாகிய பரதம் அகத்தியம் முதலாக உள்ள தொன்னூல் 
களும் சிறந்தன " என்றார் . 


மேலும் சிகண்டி என்னும் அருந்தவமுனி இயற்றிய 
இசை நுணுக்கமும் பாரசவ முனிவரில் யாமளேந்திரர் 
இந்திரகாளியமும் அறிவனார் செய்த பஞ்சமரபும் ஆதிவா - 
யிலார் செய்த சேனாபதிய மும் , மதிவாணனார் செய்த 
நாடகத் தமிழ் நூலும் என இவ்வைந்தும் , இந்நாடகக் 
காப்பியக் கருத்தறிந்த நூல்கள் அன்றேனும் ஒருபுடை 
ஒப்புமை கொண்டு முடித்தலைக் கருதிற்று இவ்வுரை எனக் 
கொள்க என்றார் . 


அடியார்க்கு நல்லார் காலத்தில் இவ்வைந்து நூல்கள் 
இருந்தன போலும் . 


இவ்வைத்து நூல்களுக்கும் முற்பட்ட தமிழ்ப்பரத 
நூ லைக் கண்டு இளங்கோ , சிலம்பைப்படைத்தார் என்பது 
அடியார்க்கு நல்லார் கருத்துப் போலும் 


எனவே செந்துறை வெண்டுறை பற்றி முறையே 
தமிழிசை, தமிழ்க்கூத்து நாடகம் பாக்கள் வடிவில் பெருகி 
யிருந்தமை தெளிவு . தமிழ்நாடகப்பாடல்கள் வெண் . 
டுறை என்ற மார்க்கத்தன என்பது தெளிவு . 


நாடகத் தரவு 


பேராசிரியர் மேலும் தொல்காப்பியம் செய்யுளியல் 
உரையில் கலிப்பாவகை பற்றிக்கூறும்போது தரவு என் ற 
பொருண்மையாதெனின் முகத்துத் தரப்படுவது என்ப ... 
இசை நூலாரும் இத்தரவு முதலியனவற்றை முகம் , நிலை 
கொச்சகம் முரி என வேண்டும் . கூத்த நூலாரும் கொச்சகம் 
உள்வழி அதனை நிலைபெற அடக்கி முகத்திற்படும் தரவினை 
முகம் எனவும் இடை நிற்பனவற்றை இடைநிலை என 

எனவும் 
இறுதிக்கண்முரிந்து மாறும் சுரிதகத்தினை முரி எனவும் 
கூறினார் என்பர் . 


28 


தமிழ்இசை, தமிழ்கூத்துக்குரிய கலிப்பாவகைபற்றிப் 
பேராசிரியர் கூறுவதைக்கொண்டு நாடகப்பாடல்களின் 
இயல்முறை விளங்குகின்றது . நாடகத்தில் வந்த முகம் 
முதலிய உறுப்புக்களே பிற்காலத்தில் பல்லவி அதுபல்லவி 
சரணம் என்ற பகுப்பாக மாறியுள்ளது . நாடகத்தமிழ் 
பாடல்களும் இவ்வமைதி கொண்டவை என்பதைப் 
பேராசிரியர் கூற்று விளக்குகின்றது . 


பண்ணத்தியும் நாடகப் பாடலே 


மேலும் தொல்காப்பியர் பண்ணத்தி என்ற ஒரு 
பா யாப்புக் கூறுகின்றார் . 

பாட்டிடைக் கலந்த பொருளவாகிப் பாட்டின் 
இயல பண்ணத்தியே ( தொல் செய் 173 ) 
அதுவேதானும் பிசியொடு மானும் ( 174 ) 
அடி நிமிர் கிளவி 

ஈராறாகும் , அடியிகந்துவரினும் 
கடிவரையின்றே ( 175 ) இவற்றிற்கு 

இளம்பூரணர் 
கூறும் விளக்கமாவது . 


பண்ணத்தி என்பது இசைநூலார் கூறும் பாவினம் 
என்றும் பண்ணைத் தோற்றுவித்தால் பண்ணத்தி என்றும் 
பெயர்த்தது என்றும் அவையாவன சிற்றிசையும் பேரிசை 
யும் முதலாக இசைத்தமிழில் ஓதப்படுவன என்றும் 
கூறுவர் . 


பாட்டுக்களின் இயல்பை உடையனவாய்ப் பண்னைத் 
தோற்றுவிக்கும் செய்யுட்கள் என்பர் . மேலும் பிசி , 
என்பது போன்று இரண்டடியாலும் வரும் என்பர் . 


‘ பண்ணத்தியின் பாவினம் பன்னிரண்டு என்பர் 
இவ்வாறாக இளம்பூரணர் கூறினார் பேராசிரியர் கூறுவது 
பழம்பாட்டினூடு கலந்த பொருளே தம்பொருளாகப் 
பாட்டும் உரையும் போல செய்யப்படுவன பண்ணத்தி 
பிசியோடு ஓக்கும் எனவும் அப்பண்னத்தியின் அடிப்பெருக் 
கம் பன்னிரண்டு என்றும் கூறினார் . 


29 


மேலும் பேராசிரியர் அரிய கருத்தைக்கூறுவதாவது . 

" மெய்வழக்கல்லாத புறவழக்கினைப் பண்ணத்தி 
என்ப . இது எழுதும் பயிற்சியில்லாத புறவுறுப்புப் பொருள் 
களைப் பண்ணத்தி என்ப என்பது . அவையாவன நாடகச் 
செய்யுளாகிய பாட்டுமடையும் வஞ்சிப்பாட்டும் கடகண் 
டும் முதலியன . அவற்றை மேலதே போலப்பாட்டு என் - 
னாராயினார் நோக்கு முதலாகிய உறுப்பு இன்மையின் 
என்புபது . அவை வல்லார் வாய்க் கேட்டுணர்க ” இதனால் 
பண்ணத்தி என்பது பாட்டிலக்கண வரம்பு கடந்த தமிழ் 
நாடகப்பாடல்கள் என்பது தெளிவு . பாட்டுமடை என்பது 
சிலப்பதிகாரத்தில் பயின்று வந்துள்ளதை அறியலாம் . 


நோக்கு என்பது பாடலின் ஒரு கருத்து நோக்கும் 
இயல் தமிழுக்குரிய மாத்திரை முதலிய இலக்கணங்களு 
மாகும். எனவே , செந்துறை, வெண்டுறைப் பாடல்களில் 
நோக்கு முதலிய இயல்யாப்பு அமைதி காணமுடியாது 
என்பதும் அறியற்பாலது . 

அடிவரையறையற்றும் ஒரு நோக்கில்லாமலும் நாட 
கத் தருப்பாடல்கள் இயங்கும் . 

பிற்காலத்துப் பாக்கள் பண்ணத்தியின் அமைப்பு 
கொண்டு பொருந்தியிருப்பதையும் உணரலாம் . இதுதனி 
ஆய்வுக்கு உரியது 


செந்துறை, வெண்டுறை ஆகிய தமிழிசை , தமிழ்க் 
கூத்து இரண்டுக்கும் உரிய பாடல்கள் தரவு முதலிய 
பொருண்மை கொண்டவை. பிற்காலத்தில் ‘ தரு என்றும் 
மாறியமை புலனாகின்றது . 


மெய்ப்பாடும் பாண்ணையும் 


தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியலில் நாடகத்துக் 
குரிய பொருள் , குறிப்பு , சத்துவம் சுவை பற்றி விளக்கப் 
படுகின்றன . 


30 


“ பண்ணைத் தோன்றிய எண்ணான்கு 

பொருளும் 
கண்ணியபுறனே நானான்கென்ப என்பது முதல் சூத்திரம் 
எட்டுச்சுவையுடன் பொருள் முதலிய நான்கால் பெருக்கி 
முப்பத்திரண்டு என்றும் அவை பதினாறாகக் குறிப்பிட்டார் . 


இளம்பூரணர் பண்ணை உடையது பண்னையாயிற்று 
என்றும் - இப்பதினாறு பொருளும் கற்று நல்லொழுக்கு 
ஒழுகும் அறிவுடையார் அவைக்கண் தோன்றிய என்றார் - 
அச்சத்திற்கேதுவாகிய புலியும் பேயும் சுவைப்படுபொருள் 
அச்சம் சுவை . அதனால் ஏற்படும் மயக்கம் குறிப்பு நடுக்க 
மும் வியர்ப்பும் பிறர்க்குப் புலனாவது ஏனைய மன நிகழ்ச்சி 
பிறவுமன்ன . இவற்றின் பிரிவை நாடக நூலில்காண்க 
என்றார் விறல் -சத்துவம் ஒன்று . 

பேராசிரியர் பண்ணை என்பது முடியுடைவேந்தரும் 
குறுநிலமன்னரும் முதலாயினோர் நாடக மகளிர் ஆடலும் 
பாடலும் கண்டும் கேட்டும் காமம் நுகரும் இன்பவிளை - 
யாட்டு என்பதும் அதனைக்கூறும் நாடக வழக்கிற்கு உரிய 
பகுதிகள் என்பர் . 


இளம்பூரணர் பண்ணை என்பது விளையாட்டு . விளை 
யாட்டு ஆ பத்தைக் குறிக்கும் . இந்த ஆயம் கற்றுவல்ல 
வராய் நல்லொமுக்கம் மேற்கொண்ட அறிவுடையார் 
கூட்டமன்று என்பர் . இவ்விலக்கணம் ( மெய்ப்பாடு ) 
கூத்தினும் பயன்படல் உண்டாதலின் என்றும் கூறினார் . 


கூ 


பண்ணத்தி பண்ணை என்று குறிப்பிட்ட பகுதிகளுக்கு 
இளம்பூரணரும் பேராசிரியரும் தமிழ் இசைப் பாட்டு , 
ஆடல் , தமிழ் நாடகப்பாட்டுக்கள் பற்றிக் கருத்துக்கள் 
கூறியுள்ளமை கொண்டு தமிழ் மரபில் , நாடகப்பாடல் 
கள் பெருகி வளர்ந்திருந்தமை அறியலாம் . 


இழிந்தோர் உயர்ந்தோர் ஆகிய இருவகையினரும் 
கண்டு கேட்டுமகிழ்ந்த நாடகமும் கூத்தும் அவற்றுக்குரிய 
புறவழக்குப்பாடல்களும் மலிந்திருந்தமை தெளிவு . 


31 


அப்படைப்புப் பாடல்கள் 
வில்லை . 


இப்போது 

கிடைக்க 


நாடகவழக்கும் உலக வழக்கும் 


தொல்காப்பியர் புலன் என்ற நாடகநெறிக்கு , 
நாடகவழக்கு , உலகவழக்கு 

இரண்டையும் 
கூறினார் . 


என்ற 


இளம்பூரணர் ( தொல் அக 53 ) 

நாடக வழக்காவது , சுவைபட வருவனவெல்லாம் 
ஓரிடத்து வந்தனவாகத் தொகுத்துக் கூறுதல் என்றார் . 

நச்சினார்க்கினியர் ( தொ பொ ந ) 


இவ்வதிகாரத்து நாடக வழக்கு என்பன , புணர்ச்சி 
உலகிற்குப் பொது வாகலானும் மலைசார்ந்தும் என்றும் 
காலம் வரைந்தும் மெய்ப்பாடு தோன்ற பிறவானும் 
கூறும் செய்யுள் வழக்காம் 

மேலும் ( தொல் பொ 3 ந ) ல் 

இச்செய்யுள் வழக்கினை நாடக வழக்கென்றார் எவ் 
விடத்தும் எக்காலத்துக்கும் ஒப்ப நிகழும் உலகியல் போ - 
லாது உள்ளோன் முதலாகப் புனைந்துரை வகையால் 
கூறும் நாடக இலக்கணம் போல என்றார் . 

" யாதானும் ஒரோவழி ஒருசாரார் மாட்டு உலகியலான் 
நிகழும் ஒழுக்கத்தினை எல்லார்க்கும் பொதுவாக்கி இடமும் 
காலமும் நியமித்து செய்யுள் செய்தலை ஒப்புமை நோக்கி 

என்றும் கூறினார் நாடக வழக்கைச் செய்யுள் 
வழக்கமென்றும் கூறப்பட்டது . 


என்க 


பேராசிரியர் ( மெய் 2 சூ ) ல் 

" சுவைக்குப் பொதுவாகிய பொருளினை அரங்கினுள் 
நிறீஇ அது கண்டு குறிப்பும் சத்துவமும் நிகழ்த்துகின்ற 
கூத்தினையும் அரங்கில் தந்து பின்னர் அவை அரங்கேறி 
னார் அவண் செய்கின்ற மெய்ப்பாட்டினை உணர்வாராக 
வருகின்ற முறைமையெல்லாம் நாடக வழக்குக்கே உரிய 
என்றார் . 


32 


மேலும் பேராசிரியர் ( மெய் 12 சூல் ) 

முப்பத்திரண்டு மெய்ப்பாடுகளும் போல அகத்திற் 
கும் புறத்திற்கும் பொதுவாக நிகழும் மெய்ப்பாடு எனக் 
கொள்க ......... மெய்ப்பாடெல்லாம் வழக்காகலான் இவ் 
வழக்கேயன்றி நாடகவழக்குள்ளும் கூடியப்படா என்ற 
வாறு என்றும் கூறினார் . 


மெய்ப்பாடு நாடகத்திற்குரியவை என்றும் அது 
நாடகவழக்கென்றும் உலகவழக்கென்றும் உலகவழக்கில் 
வருபவையே என்றும் கூறினார் . 


மேலும் நச்சினார்க்கினியர் , ( தொல் பொ 53 ) ல் 

“ அகப்பொருட்கண் வரும் கிளன் உரைகளும் அப் 
பன்னிரண்டின் கண்ணே புறப்பொருட்கு 

உரியவாய் 
அவ்வாசகத்தின் வரும் கிளவிகளும ஏனையவும் நாடகவழக் 
கம் செய்த முறையானே நெஞ்சு உணர்ந்து கொள்ளினல் 
லது வழக்கான் ஒருவருக்கொருவர் கட்புலனாகக காட்டப் 
படாத பொருளைப் பொருளாக உடைய என்று கூறுவர் 
புலவர் என்றவாறு எனபர் . 


கிளவிகள் யாவும் நாடக வழக்கு என்றும் அபி நயம் 
மெய்ப்பாடு நடிப்பு வழியே தான் உணர முடியும் என்றும் 
கூறினார் . 


மேலும் ( தொல் 53 ) ல் 
“ புனைந்துரை வகையாலும் 

வகையாலும் உலகவழக்கத்தாலும் 
புலவரால் பாடுதற்கமைந்த புலவராற்று வழக்கம் புனைந் 
ரை வகையில் கூறுப என்றலின் புலவர் இல்லனவும் கூறு 
பவோ எனின் உலகத்திற்கு நன்மை பயத்தற்கு நல் 
லோர்க்கு உள்ளனவற்றை ஒழிந்தோர் அறிந்து ஒழத்தல் 
அறம் எனக்கருதி அந்நல்லோர்க்கும் உள்ளனவற்றில் 
சிறிது அன்றி யாண்டும் எஞ்ஞானறும் இல்லன கூறார் 
என்றற்கு நாடகம் என்னாது வழக்கென்பார் ஆயிற்று 
என்பர் . 


33 


பேராசிரியர் கருத்துக்குச் சிறிது வேறுபட்டதாயினும் 
நாடகவழக்குக்குரிய விளக்கம் கூறினார் . 

நச்சினார்க்கினியர் கலித்தொகை குறிஞ்சி 29 - ல் 
உரை கூறியது வருமாறு : 

" ஒரு பொய்யை நாடகவழக்கும் உலகியல் வழக்கு - 
மாகப் புனைந்துரை வகையால் படைத்துக் கொண்டு தலை 
விக்குத் தோழி கூறியது . 

“ நாடக வழக்கென்பது உள்ளோனாவது இல்லோனா 
வது தலைவனாகச் செய்திகளை 

புனைந்துரைத்தல் . 
இச்செய்திகளில் 

யாண்டும் எஞ்ஞான்றும் இல்லன 
கூறாது உலகத்தோர்க்கு நன்மைதருதற்கு நல்லோர்க் 
குள்ளவற்றை ஒழிந்தோர் அறிந்தொழுதகுல் அறனெனக் 
கருதி சிறிது இல்லனவும் கூறுதல் என்றார் . 

உலகவழக்கைப்பற்றி , நச்சினார்க்கினியர் சீவகசிந் 
தாமணி (உரை) 2063 - ல் கூறுவதாவது : 

உலகியல் வழக்கும் நாடகவழக்கும் பொருந்துதல் 
வரும் அகப்பொருளில் காந்தருவமாகிய உலகியல் வழக் 
கான இயற்கைப் புணர்ச்சியைச் சுட்டி ஒருவர் பெயர் 
கொள்ளப்படுதலின் உலகவழக்கான காந்தருவம் என் 
றார் . இக்கருத்தையே கூறி சீவகன் செயல்களை இதுநாடக 
வழக்கன்று - சுட்டி ஒருவர் பெயர் கூறப்படுதலால் உலக 
வழக்கு என்றார் (சீவக 1328 உரை) 


நாடகவழக்கென்பது முழுமையாகப் புனைந்துரை 
என்பதும் சுட்டி ஒருவர் பெயர் கூறப்படாத பொருண்மை 
உடையது என்றும் உள்ளோன் தலைவனாக இல்லது உற 
லும் அதுவே என்றும் அறியவேண்டும் . 


உலக வழக்காவது , சுட்டி ஒருவர் பெயர் கூறப்பெற் - 
றது என்றும் உள்ளோன் தலைவனாக உள்ளது கூறல் 
என்றும் அறியவேண்டும் . 


34 


கூத்து , நாடகத்துக்குரிய மெய்ப்பாடுகள் நாடகவழக் 
கில் போன்றே உலகவழக்கிலும் உள்ளது என்றும் அகம் 
புறம் இரண்டுக்கும் மெய்ப்பாடு வருவது உண்டென்றும் 
அறியவேண்டும் . 

மேற்கண்ட சான்றுகளால் , நாடகம் , என்பது கற் 
பனைவளம் சிறந்தது , மெய்ப்பாடுகளான , நடிப்பு அபிநயம் 
நிறைந்தவை என்பதும் அறியவேண்டும் . உள்ளோன் தலை 
வனாக சுட்டி ஒருவர் பெயர் கூறப்பெற்ற நாடகம் உலக 
வழக்குக்குரியது என்றும் அதில் கற்பனை இராது என்றும் , 
நாடகவழக்குக்கு கூறிய அபிநயநெறி இராது என்றும் , 
அறியவேண்டும் . சுட்டி ஒருவர் பெயர் கூறப்பெறாமல் 
கற்பனை அபிநயக்கூத்து கலந்தவை நாடகவழக்குக்குரிய 
நாடகம் என்றும் அறியவேண்டும் . 


உலகவழக்காயினும் , கற்பனை ஓரளவு கலந்த நாடக 
மும் உண்டு என்பதும் நாடக வழக்குக்குரிய நாடகம் கற் 
பனை வளம் செழித்து காணப்படும் என்பதும் அறியலாம் . 

நாடகம் கூத்து எனறு புலௗநெறி , உலகவழக்கு , 
நாடக வழக்கு என்ற இருவகைப்படும் . இரண்டும் காந்த - 
ருவநெறியில் ( களவு ) வருவதாகும் . 

இக்கருத்தையே கொண் டுபரதமுனிவர் வடமொழியில் 
யற்றிய நாட்டிய நூலில் நாட்டிய தர்மி உலக தர்மி 
என்ற இருநெறிகளைக் கூறினார் . தர்மி என்றால் நெறி . 
நாட்டிய தர்மி நாடகம் என்றது என்னை எனின் நாடகத் 
தின் இலக்கணமே பரதர் கூறினார் ஆதலின் நாட்டியத்தை 
இன்றியமையாததாகக்கொண்ட நாடகம் என்றார் கற்பனை 
வளம் செறிந்தது நாட்டியமாதலின் அதனையே சிறப்பாகக் 
கொண்ட நாடகம் நாட்டியதர்மியாகும் . பரதர் , நாட்டிய 
தர்மி என்று குறிப்பிட்டது , தொல்காப்பியர் நாட்டியமரபின் 
நெஞ்சு கொளினல்லது என்று கூறியதைத் தழுவியதாகும் . 
( தொல் பொருளியல் 51 ) நாடகத்தின் இலக்கணத்தையே 
நாடக வழக்கு என்றும் அது புலன் என்ற நெறியுடைய 
தென்றும் தொல்காப்பியர்கூறியது போன்றேபரதமுனியும் 


35 


நாடக இலக்கணமே கூறி , அதனை நாட்டிய தர்மிநாடகம் 
என்றார் . 


மெய்ப்பாடு என்பது நாடகத்துக்கும் நாட்டியத்துக் 
கும் உரியது . எனவே தொல்காப்பியர் நாட்டிய மரபும் 
கூறினார் நாடகத்துக்குப் பொருந்துமாறு . 

" கண்ணினும் செவியினும் திண்ணிதின் உணரும் 
உணர்வுடை மாந்தர்க்கல்லது தெரியின் நன்னயப்பொருள் 
கோள் எண்ணருங்குரைத்தே ( தொல் மெய் 27 ) என்ப - 
தற்கு " மெய்ப்பாடு பிறந்தவழி உள்ளம் பற்றி முகம்வேறு 
படுதலும் உரைவேறுபடுதலும் உடைமையின் அவை 
கண்ணினும் செவியினும் உணர்தல் அவ்வத்துறை போயி 
னாரது ஆற்றல் ” என்றார் பேராசிரியர் . 

பேராசிரியர் , மெய்ப்பாடுபற்றிக் கூறும்போது ( தொல் 
மெய் 1 உரையில் இவற்றின் பிரிவை நாடகநூலில் 
காண்க என்றார் . பரதர் நாட்டிய சாத்திர நூலை, நாட்டிய 
இலக்கணத்துக்குமட்டும் எழுதவில்லை . நாடகத்துக்கு இலக் 
கணம் கூறி நாட்டியத்துக்கும் கூறினார் . 


நாட்டியத்தைப் பரதர் மூன்று பிரிவுகளாகக் கூறி 
னார் . 


கதை தழுவி வரும் நாடகம் , கூத்து ஒருவகை . 


கதையின் பாட்டின் பாவப்பகுதிகளை அவிநயித்துக் 
காட்டுவது இரண்டாம் வகை . இது நிருத்யம் . 

தாளத்தை அடிப்படையாகக் கொண்ட சுத்த நிருத்தம் 
மூன்றாம் வகை. எனவே பரதர் நாடகத்தைப் பற்றி விரி . 
வாக விளக்கி அந்நாடகத்தில் இன்றியமையாது வரும் 
நாட்டியத்தின் இலக்கணமும் கூறினார் . அதனால் நாடக 
வழக்கை நாட்டியநெறி என்று கூறினார் . 

அடியார்க்கு நல்லார் தலை - இடைச்சங்க நூல்களான 


36 


தமிழ் பரதத்தினையும் இசைநுணுக்கத்தையும் சான்றாகக் 
கொண்டு , சாந்திக் கூத்தில் வருபவை நான்கு எனக் 
கொண்டு , சொக்கம் , மெய்க்கூத்து , அவிநயம் , நாடகம் 
என்றார் . 


இப்பாகுபாடே , பரதர் கூறும் பிரிவிலும் அமைந் - 
துள்ளது . ஆட்டம் அவிநயம் நாடகம் என்றார் . ஆட்டத்திற் 
குரியனவே சொக்கமும் மெய்க்கூத்தும் ஆகும் . 


தொல்காப்பியரும் நாடகம் , நாட்டியம் இரண்டை 
யும் கூறி , மெய்ப்பாட்டியலில் நாடகம் , நாட்டியம் இரண் 
டின் நெறிகளையும் கூறி , நாடக வழக்கு என்று கூறினார் . 


நாடகக் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் மாதவியின் 
நாட்டியம்விரிவாகக்கூறப்பட்டுள்ளது . நாடகத்தின் அடிப் 
படையான பதினோராடல் கூத்துக்களையும் மாதவி நிகழ்த்தி 
னாள் என்பது தெளிவு . கதைக்கரு கொண்ட கூத்துக்களை 
மாதம் ஆடிக்காட்டினான் என்பது அறியலாம் . 

மாதவியுடன் தோரிய மகளிரும் பிற நம் சேர்ந்து 
ஆடல் நிகழ்த்தினர் என்பதும் உணரத்தக்கது . 


நாடகம் கூத்தில் , நடிப்பவர்கள் கண்ணீர் விடுதல் 
அழுகை முதலியவற்றைச் செய்து நடிப்பார்கள் . 


அவிநயத்தில் , கண்ணீர்விடு தலையோ அழுகையை . 
யோ கைகளால் அவி நயித்து மட்டுமே காட்டுவார்கள் . 


பரதரின் நாட்டிய சாத்திரத்தில் , கூறும் கரண நிலை - 
கள் ஆடலுக்கு மட்டுமன்றி நாடகம் கூத்துக்கும் உரியவை 
என்றும் , கை அவிநயம் ஒன்றே நாட்டியத்துக்கு என்றும் 
கூறினார் . 


பரதர் , அவிநயத்தை நான்கு வகையாகப் பிரித்தார் . 
வாசிகா அபிநயம் என்பது ஆட்டத்தில் வரும் , நாடகத் 
திலும்வரும் . இதுவே நாடகக்கூத்துமுறை . இரண்டாவது 


37 


ஆஹார்யா அபிநயம் . இது ( ஆடையாபரணம் வேஷம் ) 
நாடகத்துக்கே உரியது நாட்டியத்தில் சிறிதே பயன்பட 
வேண்டும் . மூன்றாவது சாத்வீகா அபி நயம் இது நாடகத் 
துக்கே உரியது . நடிப்பவரின் மன நிலையைக் காட்டுவது 
நான்காவது அங்கிகா அவிநயம் இது அங்க அசைவுகள் 
நாட்டியத்திற்கு உரியது . 
இளங்கோவடிகள் 

சிலம்பில் 

அவிநயக்கைகளில் 
நிருத்தத்திற்கு வருவது எழிற்கை( அழகுக்கை) நிருத்யத் 
துக்கு ( அவி நயத்திற்கு ) வருவது தொழிற்கை என்றார் . 
இதனையே பரதரும் கூறினார் . 

மேலும் , பரதர் நாட்டியதர்மி நாடகத்தில் கற்பனை 
வழக்கே மிகுந்தருக்க வேண்டும் , இலக்கணத்தை மீறாத 
நாட்டியம் இருக்கவேண்டும் இலக்கணத்தைக் கொண்ட 
இனிய இசை, இசைக்கருவிகள் இருக்கவேண்டும் . 
அனைத்தும் நாட்டிய அவிநயத்தாலேயே நிகழ வேண்டும் 
ஒவ்வொரு கணமும் நாட்டியத்தின் வழியே நாடகம் இயங்க 
வேண்டும் . நேருக்குநேர் பேச்சில்லாமல் கூற்று நிகழ 
வேண்டும் காதல் கருத்து இருக்கவேண்டும் . உலகஇன்ப 
துன்பச் சுவைகள் மலிந்திருக்கவேண்டும் , அதிசயமான 
கற்பனையிருக்கவேண்டும் . நாடகம் முழுவதும் நாட்டியத் - 
தால் இருக்கவேண்டும் என்று கூறினார் .( பரத . அத் 14 ) 

பரதர் . உலகியல் வழக்கான லோகதர்மி என்பது 
பற்றியும் சிறப்பாக வேறு பிரித்துக்கூறினார் . 

உலகதர்மி என்று பரதர் குறிப்பிட்டது , தொல்காப் 
பியர் சொனன உலகியல் வழக்காகும் . 

பரதர் உலகதர்மி நாடகத்தில் இலக்கணத்தைக் 
கொண்ட நாட்டிய அவிநயம் இருத்தல் கூடாது என்றார் . 
உலகநெறியில் இயற்கையாக உள்ள இயல்புகளை நடக் 
கைகளை உள்ளது உள்ளவாறு நடிக்க அமைக்கவேண்டும் . 
என்றும் , கற்பனையே இருத்தல் கூடாது என்றும் கூறினார் 
ஆண் பெண் இருபாலரும் நடிப்பது . இயற்கையான 
நடிப்பு மெய்ப்பாடு இருக்கவேண்டும் என்றார் . அங்காபி 


38 


நயமும் விலக்கப்பட்டது என்றார் . நேருக்குநேர் கூற்று 
நிகழலாம் . 

இவ்வகையாக , பரதர் கூறியிருக்கும் லோகதர்மி 
நாடகம் நாட்டியதர்மி நாடகம் என்ற இரண்டுமே தொல் - 
காப்பியர் கூறிய நாடகவழக்கு உலகியல் வழக்குமான 
புலனெறிவழக்கமாகும் என்பது தெளிவு . 

பரதர் நாட்டிய சாத்திரத்தை வடமொழியில் எழுதி 
னார் , ஆயினும் தமிழ் மரபைக் கூறியவர் என்பது உணர 
வேண்டும் . தமிழ் நாட்டவர் என்றும் கூறவேண்டும் . 
தொல்காப்பியர் 

எண்சுவை 

கூறியது போன்றே 
பரதரும் எண்சுவையே எடுத்துக்கொண்டார் . 

பரதர் ( நாட் 24 அத் ) ல் தொல்காப்பியர் கூறிய 
அகத்திணை மரபு பற்றி விரிவாக விளக்கியுள்ளார் தலைவன 
தலைவி முதலானோரின் இயல்புகள் , துறைகள் , கிளவிகள் 
கூறப்பெற்றுள்ளன . 
தொல்காப்பியர் கூறிய 

கூறிய மெய்ப்பாட்டியல் பரதர் 
நூலில் கூறப்பெற்றுள்ளது . 

பாதமுனி ( பரத அத் 17-48 ) தமிழ் மொழியைப்பற்றி 
யும் தமிழ்க்கலைகள் வளம் பற்றியும் கூறியிருக்கிறார் . 
த்ரமிள , திராவிட என்று குறிப்பிடுகிறார் . 

சிவபெருமான் அமிருதமதன காலத்தில் நஞ்சுண்ட 
கதையும் , திரிபுரம் சிவன் எரித்த கதையும் , ஆதி நாடகங் 
களாகப் பரதர் கூறுகிறார் . இளங்கோ , ஆடல்களில் கொடு 
கொட்டி பாண்டரங்கம் சிவன் கூத்துக்களாக கூறியுள்ளார் . 

மேலும் பாதர் ( பரத4-36.38 ) ல் தத்ர தக்ஷிணாத்யாஸ் 
தாவதுபஹு நிருத்த கீதவாத்யாகைசிகிப்ராயா என்கிறார் . 
தமிழகத்தில் தமிழ் மரபில் பலவித கூத்து ஆடல்களும் 
இசையும் இசைக்கருவிகளும் பற்றிப்புகழ்ந்து கைசிகி 
விருத்தியாகிற ( களவு ) காதல் மரபின் உயர்வு பற்றியும் 
கூறுகிறார் . 


39 


த்ரமிட ஆந்தர என்று ஆந்திர நாட்டையும் 
சேர்த்துக் கூறுகிறார் . 

எனவே தமிழ் மரபு அறிந்த பரதர் , தம் நாட்டிய 
சாத்திரத்தில் தமிழ் மரபையே விரித்துக் கூறி பிற நாட்டு 
மரபுகளையும் கூறியுள்ளார் . இக்காரணங்களால் பரதர் 
தமிழ் நாட்டவர் எனக்கருத முடிகிறது . 
அடியார்க்கு நல்லார் கூறிய மறைந்துபோன தமிழ்ப்பரத 
நூலை அடியொற்றி , பரதமுனி வடமொழியில் பரத நூல் 
எழுதினாராதல் வேண்டும் எனக்கருதமுடிகிறது . 

பரதத் தோங்கிய நாடகம் என்று சாத்தனார் மணி 
மேகலையில் கூறியது தமிழ்ப்பரத நூலில் கூறப்பெற்ற 
நாடகம் பற்றின மரபை பற்றியதே என்பதும் உணரலாம் . 
மேலும் தொல்காப்பியர் களவியலில் தமிழர் காதல் 

யாழ்த்துணைமையோர் இயல் பே ( களவி . 1 ) 
என்றார் . இளம்பூரணர் முதலிய உரையாசிரியர் யாழ்த் 
துணைமையோர் என்றது கந்தருவரை ஒத்த காதல் மாபான 
களவு தமிழ்மரபு என்பதாகும் . 

இறையனார் அகப்பொருளிலும் கந்தருவ வழக்கம் 
எனக்கூறினார் . 

பரதர் தம் நூலில் , தமிழருக்குக் கூறிய கந்தருவ 
மரபையே சிறப்பாகக் கூறி விரித்துள்ளார் என்பதும் 
உணரலாம் . 


மரபை 


எனவே , நாடகம் கூத்து என்பன , நாடக வழக்கு , 
உலக வழக்கு என்ற இரு திறத்தாலும் இயற்றப்படும் 
இந்த இரு திறத்துப் படைப்புக்களும் காந்தருவ மரபு 
வழியின் பாற்பாம் . இப்படைப்புக்கள் , கலி , பரிபாட்டு 
ஆகிய இருவரையாப்புப் பாக்களால் பாடப் பெறும் . 
இவற்றில் இசைப் பாடல் வழியே நாடகம் , கூத்து 
இரண்டும் படைக்கப் பெற வேண்டும் . இவ்விசைப் 
பாடல்கள் செந்துறை , வெண்டுறை என்ற அமைப்பு 


40 


யான 


டையன . செந்துறை என்பது 

இசைக்கே உரியது 
வெண்டுறை என்பது நாடகம் கூத்து என்ற புலனுக்கே 
உரியது என்பது தெளிவாகின்றது உணரலாம் 

இவ்வகையாக - சைப் பாடல் வடிவமான நாடகம் , 
கூத்து என்ற படைப்புக்களில் சிறியஉரைக்குறிப்புக்களும் 
இடையே வரும் . 

இதனை ( தொல் . பொரு . 475 ) 

பாட்டிடை வைத்த குறிப்பினானும் " என்ற சூத்தி - 
ரத்தில் தொல்காப்பியர் 

கூறியுள்ளார் . இவ்வகை 
உரைக்குறிப்புக்கள் - வசனங்கள் கலித் 
தொகை , சிலப்பதிகாரம் இரண்டிலும் காணப்பெறுகின - 
றன , உரையாசிரியர்களும் , பாட்டிடை வைத்த உரைக் 
குறிப்புக்கு கலி , சிலம்பு இரண்டையும் எடுத்துக்காட்டு 
கின்றனர் . 

கூத்துக்கும் நாடகத்துக்கும் வேறுபாடு 
கூத்து , நாடகம் இரண்டுக்கும் சிவபெருமான் ஆடிய 
ஆடல் வகையே அடிப்படையாகும் . கூத்திலிருந்தே நாட 
கம் வளர்ச்சி பெற்றது என்று கூறலாம் 

அடியார்க்கு நல்லார் , கூத்து , அவி நயம் , நாடகம் 
மூன்றும் பற்றிக்கூறும்போது , சாந்திக்கூத்து விநோதக் 
என்ற இரண்டனைக் கூறி , சாந்திக்கூத்து என்பதன் 
வகையைக் குறிப்பிட்டார் . அவையாவன சொக்கம் , 
மெய்க்கூத்து , அவிநயம் , நாடகம் என்பன சொக்கமும் 
மெய்க்கூத்தும் ஒருவகை , அவி நயமும் நாடகமும் ஒரு 
வகை என்பதே அடிகளார் கொண்ட கருத்து . 

நாடகத்தின் அடிப்படை கூத்து என்பதே எனவும் 
கூறினார் . அடியார்க்கு நல்லாரின் சான்றின்படி , மெய்க் 
கூத்து என்பதே கூத்து மரபாகும் . சொக்கம் என்ற 
( தாண்டவம் ) சுத்த நிருத்தம் கொண்ட மெய்க்கூத்தே 
கூத்து மரபு . இக்கூத்தில் ஆட்டமான திப்த்தமும் கதைக் 
குரிய மெய்க்கூத்துக் கூறுகளும் இருக்கும் . இக்கூத்தில் 
அவி நயம் என்ற நாட்டியம் இல்லை . உள்ளதை உள்ள . 
வாறு கூறும் உலகியல் வழக்கும் , புனைந்துரை சிறிதும் 
கலந்தும் கதையுடையது கூத்து . கதையற்றது சுத்த 


41 


நிருத்தப்பாடல்களும் உண்டு . கதையுடைய கூத்துப் 
பாடல்களும் உண்டு . 

நாடகம் என்பது , மேற்கூறிய சொக்கம் , மெய்க் 
கூத்தல்லாத , அவி நயமான நாட்டியத்தைக் கொண்டு , 
கற்பனைவளம் செறிந்து கதையைக் கொண்டது . நாடக 
வழக்குக்கே உரிய நாடக மரபாகும் . நச்சினார்க்கினியர் 
கருத்துப்படி , நாடகவழக்குடன் சிறிது உலகவழக்கும் 
கலந்து நாட்டிய அமைதி குன்றாமல் இயங்குவது நாடக 
மரபாகும் . 

இதன் காரணமாகவே , அடியார்க்கு நல்லார் சாந்திக் 
கூத்தின் பிரிவாக மெய்க்கூத்தும் நாடகமும் கூறினார் . 
சொக்கமும் அதன்பின் அவர் கூறிய மெய்க்கூத்தும் கூத்து 
மரபுக்குரியது . 

அவிநயமும் அதன் பின் கூறிய நாடகமும் நாடக 
மரபுக்குரியது . இந்த முறைவைப்பில் கூத்துக்கும் நாடகத் 
துக்கும் வேறுபாடு கூறினார் , அடியார்க்கு நல்லார் . பரதர் 
கூறிய இலக்கணமும் , தொல்காப்பியர் கூறிய இலக்கணத் 
துக்கு உரையாசிரியர் கூறிய விளக்கமும் இந்த முடிவைக் 
காட்டுகின்றன . 

பழமைக்கு மிகப்பிற்காலமாகிய இந்நாளிலும் கூத்து 
என்பதை , நிருத்த ஆடல் வழியேதான் நடித்துக் காட்டு 
வதை அறிஞர் உணரலாம் . இந்நாள் நடிக்கப்பெறும் 
• நாட்டிய நாடகம் என்பதில் அவிநயமே- நாட்டியமே 
உள்ளதையும் உணரலாம் நிருத்தமரபுடைய கூத்துக்கும் 
கதை உண்டு . கதையற்ற நிருத்தமும் உண்டு . நாடக 
மரபு கொண்ட நாடகத்துக்குக் கதை உண்டு . நாடகத்தில் 
வரும் கதைப் பாடல்களை , தனியே கதைத் தொடர்பில் - 
லாமல் நாட்டியத்தின் வழியே அவி நயம் செய்து காட்ட - 
லும் உண்டு . 

சிலப்பதிகாரம் 

நாடகக் காப்பியமான சிலம்பில் நாட்டியம் , கூத்து 
இரண்டையும் தனித்தனியே ஆடிக்காட்டினாள் மாதவி . 

இளங்கோவடிகள் பாடிய காதை என்ற தலைப்பு 


42 


த்தச் 


டையவை ஆசிரியப்பாவால் ஆனவை . 

உரை , இசைப்பாட்டு , பாட்டுமடை , வரி . செய்யுள் 
நிறைந்தவை . சிலம்பில் கூத்தின் அடிப்படையில் வந்த 
பகுதிகள்யாவும் , தொல்காப்பியர் கூறிய புலனெறி வழக் 
கான கலிப்பாக்களால் பாடப்பெற்றுள்ளன . 

மங்கல வாழ்த்து ,உரையும் பாட்டும் கொண்ட நாட 
கத் துவக்கம் . 

கானல்வரி , இசைப்பாட்டு , கலிப்பாலாலானவை . 

வேட்டுவரி ஆய்ச்சியர் குரவை , ஊர்சூழ்வரி , குன்றக் 
குரவை , இவை கூத்தாயினமையின் கலிப்பாவால் பாடப் 
பெற்றன . 
துன்பமாலையும் வஞ்சினமாலையும் 

அவலச்சுவை 
கொண்ட நாடகப் பகுதியாயினமையின் கலிப்பாவால் 
பாடப்பெற்றன அறியலாம் . வஞ்சிக்காண்டத்தில் கூ 
சாக்கையன் ஆடிய கொட்டிச் சேதம் என்ற கூத்தும் கூறப் 
பட்டுள்ளது . 11 பழமைக் கூத்துக்கள் கூறப்பட்டுள்ளன 
பழமைத் தமிழ்க்கூத்து நாடக மரபுக்கு , சிலப்பதிகாரம் 
ஆய்வுக்குரிய சிறந்த நூலாகும் . 

கலித்தொகை 

செந்துறைப் பகுதிக்குரிய இசைப்பாடல்கள் என்று 
பேராசிரியர் கூறிய இந்நூலில் கூற்றும் மாற்றமுமான 
( வினா விடை ) பாக்கள் நிறைந்திருப்பதைக் காணலாம் . 
நாடகப்பாங்கபொருந்தியவீழ்க்கைப்பெருங்கூத்தும்குறிஞ் 
சிக்கலியில் இடம் பெற்றிருப்பதை அறியலாம் . கலித் 
தொகையும்இத்துறையில் தனிஆய்வுக்தரிய ஒப்பற்ற நூல் 

தேவாரம் 

ஞானசம்பந்தர் , அப்பர் சுந்தரர் ஆகியோரும் , 
மாணிக்கவாசகர் 

பாக்களும் 

இசை, கூத்து , நாடகம் 
பற்றின ஆய்வுக் சச் சான்றுகள் . 

பழமைத் தமிழ் மரபில் கூத்தும் , நாடகமும் கலிப்பா 
வகை இசைப்பாடல்களால்வெண்டுறை நெறியால் , உலக 
வழக்கால் , நாடகவழக்கால் கதைக்கருகொண்டும் நிருத்த 
முறையால் , அவிநயமுறையால் நடிக்கப்பெற்றனவாகும் . 


சகசி மன்னன் 


கி . பி . 17 - ம் நூற்றாண்டின் இறுதியில் முகலாயர்களும் சுல்தான் 
களும் இந்திய உபகண்டத்தை ஆட்சி புரிந்த காலத்தில் , இந்தியப் 
பேரரசு நிறுவ , மராட்டியர்கள் பொந்தியாகம் புரிந்து வரலாறு 
கண்டவர்கள் , 


17 - ம் நூற்றாண்டின் இறுதியில் , சுல்தானின் பிரதிநிதியாக , 
பங்களூரில் , தலைமை தாங்கி ஆட்சி புரிந்தவர் ஷாஹசி என்ற 
மராட்டியத் தலைவராவர். 


ஷாஹசிக்கு இருபுதல்வர்கள் சிவாசி , ஏகோசி , என்ற வெங் 
கோசி ஆவர் . இந்திய உபகண்டத்தில் மராட்டியப் பேரரசு நிறுவி . 
யவர் சத்திரபதி சிவாசி . இவர் உடன் பிறந்த வெங்கோசி என்ற 
ஏகோசி தந்தை ஷஹசியுடன் பங்களூரில் இருந்தார் . ஷாஹசி 
காலமான பின் ஏகோசியே . சுல்தானின் பிரதி நிதியாக பங்களூரில் 
இருந்தார் . 


17 - ம் நூற்றாண்டின் இறுதியில் தஞ்சையில் ஆட்சி புரிந்த 
நாயக்கர்களுக்கும் , மதுரை நாயக்கர்களுக்கும் போர் மூண்டது . 
தஞ்சையில் இறுதியாக அரசு பதவி பெற்ற செங்கமலதாசனுக்கும் 
உதவி புரிந்து செயலாற்ற சுல்தானின் ஆணைப்படி , பங்களூரிலிருந்த 
ஏகோசி , தஞ்சைக்கு வந்தார் , 


ஆனால் , செங்கமலதாசன் ஏகே.சியிடம் பயந்து , தஞ்சை 
யிலிருந்து ஓடிவிட்டான் . 


ஏகோசி , மகிழ்ச்சியுடன் தஞ்சையில் மராட்டிய அரசைக் 
கைப்பற்றிக் கொண்டார் . 


அரசனை இழந்த தஞனச ஏகோசியை அரசனாக ஏற்றுக் கொண்டது . 


1676 - ல் ஏகோசி , தஞ்சையில் மன்னராகப் பொறுப் 


பேற்றார் . 


இவ்வேகோசியின் அன்பு மனைவியான தீபாம்பாள் பெற்ற 
புதல்வனே ரண்டாம் சகசி என்ற பெரும் புகழாளனான மராட்டிய 
மன்னன் . 


சகசி , பங்களூரில் பிறந்து வளர்ந்து 5 - ம் வயதில் , தந்தையுடன் 
தஞ்சை வந்தார் . 


44 


தந்தை ஏகோசிக்குப் பின் , தஞ்சையில் கி . பி . 1684 - ல் தம் 
12 - ம் வயதிலேயே ஆட்சிப் பொறுப்பேற்குர் சகசி மன்னர் . 


அதிகுபவதி கல்யாணம் , என்ற இந்நாடகத்தின் பாட்டு 
டைத்தலைவன் சகசியன்னன் . 


இம்மன்னர் காலத்தில் , மதுரையை ஆட்சி புரிந்தவர் ராணி 
மங்கம்மாளாவார் . 


தஞ்சையில் இம்மன்னனின் ஆட்சிகாலம் பொற்காலம் எனலாம் . 
தஞ்சை வள நாட்டின் ஆட்சியைச் சோழ மரபுக்குப் பின் நாயக்க 
மன்னர்களும் அதன் பின் மராட்டிய மன்னர்களும் புகழுடன் ஆட்சி 
புரிந்தனர் . 


சகசிமன்னருக்கு , சரபோசி , துக்கோசி என்ற துலஜா ஆகிய 
இருவர் உடன் பிறந்தவர்கள் இவர்கள் சகசிமன்னனின் சார்பில் 
முறையே குடந்தையை அடுத்த சகசிக் கோட்டையிலும் , மன்னார் 
தடியிலும் இருந்து ஆட்சி புரிந்தனர் . இச்செய்திகளைத் தர்மாகூதம் 
என்ற நூல் தெளிவுறக் கூறுகின்றது . 


சகசி மன்னர் இளமையிலேயே 12 வயதிலேயே பட்டத்துக்கு 
வந்தார் . தஞ்சையில் இம்மன்னர் ஆட்சி புரிந்த காலத்தில் , நாட்டு 
முன்னேற்றத்திற்கான பல நற்பணிகளைச் செய்தவர் . 

தமிழ் , தெலுங்கு , மராத்தி , சமஸ்கிருதம் ஹிந்துஸ்தாணி 
ஆகிய மொழிகளில் இம்மன்னர் புலமை பெற்றிருந்தார் அம் - 
மொழிகளில் தேர்ச்சி பெற்ற புலவர்கள் இவர் அவையில் வீற்றி 
ருந்தனர் இம்மன்னர் இசை . நாட்டியம் , நாடகம் , காப்பியம் . 
தர்மசாஸ்திரங்கள் , ஆகிய துறைகளில் பல நூறு படைப்புக்களை 
இயற்றச்செய்து , புலவர்களை ஆதரித்தார் . புலவர்களுக்கும் அறி 
ஞர்களுக்கும் மானியங்களும் தருமங்களும அளித்தார் . 
மன்னரின் அரும்பணி யாதெனின் தன் அவையில் மித புலமை 
பெற்ற புலவர் அறிஞர்களை வீற்றிருக்கச் செய்து , கலை கலாச்சாரம் . 
பக்தி வளர்த்த சிறப்பாரும் . 


இம்மன்னரே முப்பதுக்கு மேற்பட்ட நாடக நூல்களை இயற்றி 
யவராவார் , இசைப் பாடல்களை , பக்தி நெறியில் பல நூற்றுக் 
கணக்கில் இயற்றியவர் இசை , நாட்டியம் , முத்துறையிலும் இம் 
பன்னடுக்கு ஈடுபாடு மிக்கிருந்ததால் அத்துறைகளில் பல நூறு 
படைப்புக்கள் இம்மன்னர் காலத்தில் இயற்றப்பெற்றன எனலாம் . 


45 


மராத்தி மொழியில் இம்மன்னரே முதன் முதலாக நாடகம் 
எழுதியவர் என ஆய்வாளர் கூறுகின்றனர் ( T. R. பீமராவ் மராத்தி 
புலவர் ) 


இம் மன்னனர் மராட்டிய குலத்தவராயினும் , தமிழ் . தெலுங்கு . 
சமஸ்கிருதம் மொழிகளின் வளர்ச்சிக்கு ஊக்கம் காட்டியவர் . அம் 
மொழிப் புலவர்களையும் ஆதரித்தவராவார் . 

இம் மன்னர் அவையில் , சிறப்பாக விளங்கிய தமிழ்ப் புலவர் 
களில் குறிப்பிட தக்கவர்கள் முத்துக் கவிஞர் , வாசுதேவகவி , 
சொக்கப்புலவர் ஆபத்சகாய பாரதி , ராமபாரதி திருச்சிற்றம்பலக் 
கவிராயர் ஆகியோர் . 

இம்மன்னர் காலத்துத் தமிழ்ப் படைப்புக்கள் . தியாகராசக் 
குறவஞ்சி , ஷாஜி குறவஞ்சி , பூலோக தேவேந்திர விலாசம் . சாவேரி 
கல்யாணம் , அதிரூபவதி கல்யாணம் , சந்திரிகா ஹாஸ விலாசம் . 
ஷ்ணு சகராஜ விலாசம் , சங்கர நாராயண கல்யாணம் ஆகியவை 
யாகும் . இவையாவும் இசை நாட்டிய நாடக நூல்கள் . 


. 


இவற்றில் பாவேரி கல்யாணம் என்ற தமிழ் நாடகத்தை , 
சசி மன்னரே இயற்றியவராவார் . 


புராணம் 


மற்றும் தமிழ்ப்படைப்புக்களாக வீரராகவ வண்ணம் தஞ்சை 
நாயகன் வண்ணம் , கும்பம் 

கோணப் 

நாராயணசதகம் 
செண்டலங்காரன் விறலி விடு தூது செண்டலங்காரன் வண்ணம் 
ஆகியவையும் இம்மன்னர் காலத்தில் இயற்றப்பெற்றவையாகும் . 


இப்மன்னர் இயற்றிய இசை நாட்டிய நாடகங்களில் புகழ் 
பெற்றயை சங்கரபல்லகி சேவாபிரபந்தம் விஷ்ணு பல்லகி சேவா 
பிரபந்தம் என்பவை . இவையன்றி கர்நாடக இராகங்கள் பலவற்றில் 
ஐநூறுக்கும் மேற்பட்ட இசைப்பாடல்களும் பாடியவர் 


இம்மள்ளர் திருவிசநல்லூர் என்ற கிராமத்தை 46 வேத 
சாஸ்திர 

அறிஞர்களுக்கு வரியில்லாத மானியமாக அளித்தவர் . 
திருவிசநல்லூரில் இம் மன்னரால் போற்றப்பட்ட பெரியார் 
ஸ்ரீ தரவேங்கடேசர் என்பார் . மற்றும் புகழ் பெற்ற சதாசிலப் 
பிரம்மம் , போதேந்திரசரஸ்வதி , பரமசிவேந்திரர் , பாஸ்கரராயர் 
ஆகிய மான்கள் இம்மன்னரால் போற்றப் பெற்றவர்கள் 


இம்மன்னருக்கு அமைச்சர்களாகவும் , பெரும்புலவர்களாகவும் 
விளங்கியவர்கள் திரியம்பகராயமகி நரசிம்மராயமாகி , பகவந்தராய 
மகி ஆகியோர் . 


46 


இப்மள்னர் முகம்மதியரை வெற்றிகண்டது , மதுரையை அடக்கி 
ஆண்டது , இராமேசுரம் யாத்திரை சென்றது கரிகால்சோழனைப் 
போல் புகழுடன் ஆட்சி செய்தது ஆகிய செய்திகளை , ஸ்ரீ தா வேங் 
டேசர் தாம் இயற்றிய ஷாஹராஜ விலாசம் என்னும் நூலில் விளக் 
கியுள்ளார் . ஆந்திரபாணிளி என்று புகழ் பெற்ற சேஷாசல 
பண்டிதர் , தாம் இயற்றிய ஷாஹராஜ கலியாணம் என்ற நூலில் 
வரலாற்றுச் செய்திகளைக் கூறியிருக்கிறார்கள் , 


இப்மன்னர் டெல்லி ஒளரங்கசீபுடன் பொருது வென்றதை . ரத 
கல்யாணம் என்ற நூலில் கிரிராஜாவி கூறியுள்ளார் . இவை 
போன்றே , சகசி மன்னரின் வரலாற்றுச் சிறப்புக்களைக் கூறும் 
நூல்கள் . தர்மவிசயசம்பு , போஸல கோஸலீயம் , இராசமோகனக் 
குறவஞ்சி ஆகியவையாகும் . 


இம்மன்னர் காலத்தில் தான் திருச்சி தாயுமானவர் , திருவாரூர் 
வைத்திய நாததேசிகர் , சீகாழி அருணாசலக் கவிராயர் அரசூர் , 
சொக்கப்புலவர் ஆகியோர் வாழ்ந்தவர்கள் . 


இல் மன்ளரின் அன்புக் பூரிய தமிழ்ப்புலவர்களில் , சிறப்பானவர் 
முத்துக்கவிஞர் . 


முத்துக்கவிஞர் 


இக்கவிஞரைப்பற்றிச் செய்திகள் புலனாகவில்லை இக்கவிஞர் , 
சகசி மன்னரால் பெரிதும் ஆதரிக்கப் பெற்றவர் . பன்னர் , இக் 
கவிஞரின் தமிழ்ப்புலமையைக் கண்டறிந்து ஆதரித்தார் . தியாகராசக் 
குறவஞ்சி என்ற இசை நாட்டிய நூலை இம்முத்துக் கவிஞரே 
இயற்றியதாக எண்ண முடிகிறது இப்புலவர் இயற்றிய இசை 
நாட்டிய நாடக நூல்கள் . சகசி மீது பாடப் பெற்ற சகசிக் குறவஞ்சி 
யாரும் . இக் குறவஞ்சி விஸ்தாரக்குறவஞ்சி என நூலில் கூறிப்பிடப் 
பட்டுள்ளது , 


குறவஞ்சி என்ற தமிழ் நாடக மரபு முழுமையாக நிறைந்தது 
சகசி குறவஞ்சி எனலாம் இக்குறவஞ்சி நூலில் இப்புலவரது புலமை 
சிறப்பாகப் புலப்படுகின்றது எனலாம் . அதளை அடுத்து இந்த 

சை நாட்டிய நாடகப் படைப்பான அதி ரூபவதி கல்யாணம் , 
முத்துக்கவிஞரின் படைப்பாகும் . 


குறவஞ்சி நூலிலும் , அதிரூபவதி கல்யாணம் என்ற நூலிலும் 
முத்துக்கவிஞரின் புலமைத்திறள் , நண்டு புலனாகின்றது . இப்புலவர் 


47 


கற்பனை வளமுள்ளபாடல் இயற்றுவதிலும் , இசையமைப்பதிலும் , 
நாட்டியக்கூறு அமையப் பாடல்களை இயற்றுவதிலும் ஆற்றல் மிக்க 
வராவார் . 


சசி மன்னனைப் புகழ்வதுமட்டுமி.றி . பண்டைத் தமிழ் மரபு 
மறையாமல் பாடல்களை , எளிய நடையில் இயற்றியுள்ளார் . 


தமிழ் வளர்ச்சிக்கும் . தமிழ் இசை நாட்டிய நாடகவளர்ச்சிக்கும் 
பெரும்பணி புரிந்தவர் முத்துக் கவிஞர் . 


கி பி . 1684-1712 கால எல்லையில் , 17 - ம் நூற்றாண்டின் 
இறுதியிலும் , 18 - ம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தமிழ் இசை 
நாட்டிய நாடக வளர்ச்சிக்குப் பணி புரிந்த புலவர்களில் முதன்மை 
யானவர் முத்துக்கவிஞராவார் . 


தமிழ் நாடக வளர்ச்சிக்கு முத்துக்கவிஞரின் படைப்புக்கள் துணை 


நிற்கின்றன 


பழமைத் தமிழ் நாடக மரபு எத்தகையதாக இருந்தது என்பதை 
இக்கவிஞரின் படைப்புக்களையும் இக்கவிஞர் காலத்து மற்ற நாடகப் 
படைப்புக்களையும் கொண்டு அறிய முடிகின்றது . 


முத்துக்கவிஞரின் இசைப்பாக்கள் , இயல் யாப்புக்கு உரிய தன்று 
இசைக்குரிய யாப்பமைதி பெற்றவை . 


க்கவிஞரின் படைப்பான அதிரூபவதி கல்யாணம் தமிழிசை 
நாட்டிய ந.டக மரபுக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும் . 


தமிழிசை நாட்டிய நாடகப் பாடல்களின் அமைதி கலிப்பா 
வகையில் வெண்டுறை என்ற இசை நாட்டிய மரபுக்குரியது . 


செந்துறைப் பாக்கள் இசையமைதிக்கும் , வெண்டுறைப் 
பாக்கள் ஆடலமைதிக்கும் உரியவை என்ற தமிழ் மரபின்படி முத்துக் 
கவிஞர் அறிந்து பாடியவர் என்றே கருத முடிகிறது . சீர்களும் 
அடிகளும் வெவ்வேறு அமைப்பில் உள்ளன . இனை பற்றின 
ஆய்வு இன்னும் செய்யப் பெறவில்லை . முத்துக்கவிஞர் இம்மரபைப் 
பின்பற்றுவதற்கு முன் உதாரணம் இருந்திருக்க வேண்டும் எனத் 
தோன்றுகிறது ஆய்வுக்குரியது . 


இக்கவிஞரின் இசைப்பாக்களையும் , இவர் காலத்துப் படைக்கப் 
பெற்ற மற்ற தமிழ்ப் படைப்புக்களையும் தரமில்லாதவை என சிலர் 


48 


கருதுவது தவறாகும் . ( KRS . தஞ்சை மராட்டியவர் வரலாறு பக் . ! 
ஏனெனில் , காலப்போக்கில் தமிழ் வளர்ச்சிக்குக் குறைவு ஏற்பட்ட 
காலத்தில் , பிறமொழிகளான தெலுங்கு மராத்தி , மொழியினர் 
செல்வாக்குப் பெற்ற காலத்தில் தமிழ் மரபைப்பேணிக்காத்தமுத்துக் 
கவிஞர் போன்றோரின் பணி , வரலாற்றுச் சிறப்புடையதாகக் கதை 
வேண்டும் . 


நாடகச் சிறப்புக்கள் 


அதிரூபவதி கல்யாணம் என்ற நாடகம் , இசை நாட்டிய நாடக - 
மாகும் . இந்நாடகம் , இசைப்பாடல்களாலுமசந்தி வசனங்களாலும் 
படைக்கப் பெற்றது . நாடகத் தலைவியின் 

தன் கூற்றாக உள்ள 
பாடல்களும் மற்ற கதாபாத்திரக் கூற்றுக்களான பாடல்களும் , 
கதாபாத்திர வருணணைகளுக்கான பாடல்களும் , விரகதாப 
கொண்ட பெண்ணுள்ளத்துக் கிளர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பாடல் 
களும் கதையைத் தொடாபுபடுத்திக்காட்டும் சூத்திரதாரனின் வச 
னங்களும் , மன்மதன் , நிலவு , தென்றல் , ஆயில் , கிளி . அன்னம் . 
பூவை பற்றின பாடல்களும் கொண்டு இந்நாடகம் அமைந்துள்ளது . 
இயை அனைத்தும் தமிழ் மரபுவழியே அமைந்தவை , 


இந்நாடகம் , ஈகசி மன்னனைப் பாட்டுடைத் தலைவனாகக்கொண்டு 
படைக்கப்பெற்றது . மன்னனுக்காக , அம்மன்னன் முன்னர் நடிக்கப் 
பெற்ற தென்றும் அறியப்படுகிறது . 


இந்நாடகம் , கற்பனைக் கருவைக் கொண்டது . இந்நாடகத்தைப் 
படைத்த தமிழ்ப்புலவர் முத்துக்கவிஞா என் பலராவார் . 


திருபலதி கல்யாணம் என்று ஒரு பேர் நாட்டித் தெரிதரும் 
தமிழால் , புவிபுகழ் முத்துக்கவியுரைத்தானே என்று கதாசங்கிரக 
அகவலில் முத்துக்கவிஞ ரே குறிப்பிடுகின்றார் 


எனவே , கற்பனை வளத்துடன் படைக்கப்பெற்றதே இந்நாடகம் 
என்பதாகும் . 


நாடகப் பாக்கள் எளிய தமிழ் நடையில் அமைந்தவை . வழக்குச் 
சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன . 


இசையமைதிக்கு ஏற்ப , பாக்களின் 

நடையில் , சொற்கள் 
அமைந்துள்ளன . நாடகப் பாக்கள் அனைத்தும் இராகம் தாளம் 
கொண்டவை . இயல் , இசை, நாடகம் மூன்றிலும் புலமை கொண்ட 


49 


வரான முத்துக்களிஞர் , இந்நாடகத்லத அவ்வகை அபைதியில் 
சிறப்பாகப் படைத்திருக்கின்றார் எனலாம் . 


தமிழ் மரபுக்கு ஏற்ற வகையில் நாடகக் கதைத் தலைவியின் 
விரகவேதனையைப் பாடல்களில் சிறப்பாக அமைத்திருக்கிறார் . 


‘ பச்சைச் சிருங்காரம் என்று கூறும் எல்லையிலும் சொற்களை 
அமைத்திருக்கிறார் . இவ்வாறு அமைந்திருப்பது , சகசிமன்னர்காலத்து 
மரபாகும் . 


சொல் அலங்காரம் , கவிஞருக்குள்ள செல்வமாகும் . தமிழ்மரபில் 
பல ஆயிரம் சிற்றின்பப் பாடல்கள் இருப்பினும் , முத்துக்கவிஞரும் 
இத்துறையில் தம் பங்கைச் செய்திருக்கிறார் . 


இசைப்பாடல்களால் யாத்து , அபி நயத்துக்குரிய வகையிலும் 
இந்நாடகத்தை அமைத்துள்ளார் . 


நாடகக் கதை 


அரசிளங்குமரியான அதிரூபவதி தருணம் எய்தியது கண்டு 
அங்கதராசனும் அவன் மனைவியுமான பெற்றோர் மணம் புரிவிக்க 
விதமபுகின்றார்கள். 


அதிரூபவதியின் விருப்பப்படி மணவானனான 

மன்னவ 
ரூமாரனைத் தேர்ந்தெடுக்க , அங்கதராசன் , தன் மந்திரி சுமதியைக் 
கொண்டு 56 தேச மன்னர்களின் உருவத்தைச் சித்திரமாகஎழுதிவரச் 
செய்கிறாள் . சித்திரப் படங்களையெல்லாம் , அதிரூபவதி பார்த்து 
தனக்கு விருப்பமான படத்தை தேர்ந்தெடுக்கிறான் . அந்தப்படம் 
தஞ்சை , மன்னனான சகசியின் உருவப்படம் . அப்படத்தைப் 
பார்த்த அளவிலே சகசிமன்னன் மீது காதல் கொண்டு அவனையே 
மணக்க விரும்புகிறாள் . சகசி மன்னனைப் பற்றி அங்கதராசனுக்கு 
மந்திரி சுமதி விளக்கிக் கூறுகிறாள் . அரசிளங்குமரியின் விருப்பப்படி , 
அங்கதராசன் , அதிரூபவதியுடன் , சகசியைக் காண்கிறான் , அதிரூ 
பவதி , தன் காதலை வெளியிடுகிறாள் சகசி மன்னன் அதிரூபவதியை , 
ஏற்றுக் கொள்கிறான் , 


து தான் நாடக் கதை . 


இந்த அமைப்பை , சித்திரதர்சினி என்று கூறுவர் வடமொழி 
யாளர் . வடமொழியில் உஷா பரிணயம் என்ற நாடக அமைப்பு 
இத்தகையதே எனலாம் . பாணாசுரன் மகள் உஷை அநிருத்தனை 


50 


காதலித்து மணந்த கதையை இவ்வமைப்பில் கூறப்பட்டதாக 
அறிய முடிகிறது . எனவே இது நாடக மரபில் ஒன்று . 


தலைவி , தலைவனின் வடிவத்தைச் சித்திரத்தில் கண்டு காதல் 
கொள்ளும் அமைப்பை ஒருதலை காதல் என்றே கூறலாம் . 


இந்நாடகம் சகசி மன்னனை நாடகத் தலைவனாகக் கொண்டு 
படைக்கப் பெற்றதால் , தமிழ் மரபில் , உள்ளோன் தலைவனாக 
இல்லது கூறல் என்ற அமைப்பில் ( யோனி ; அமைந்ததாகும் . 


சசி மள்ளனைச் சிறப்பிக்கும் முகத்தான் இந்நாடகம் உருவான 
தாரும் , சகசி மன்னனைத் தவிர மற்ற கதாபாத்திரங்களான 
அங்கதராசன் , அம்புஜவல்லி சுமதி . அதிரூபவதி ஆகியோர் கற்ப 
னையில் உருவானவர்கள் . 


நாடக நிகழ்ச்சி முதலில் அங்கத நாட்டிலும் , பின்னர் தஞ்சை 
யிலும் நிகழ்ந்து முடிவதாக உள்ளது 


தமிழ் நாடக மரபில் வேத்தியல் , பொதுவியல் என்ற அமைப்பில் 
இந்நாடகம் வேத்தியயைச் சார்ந்தது 


நாடக விருத்திகளான , பாரதி , ஆரபடி , கைசிகி , சத்துவிகி 
என்ற நான்கனுள் , கைசிகி விருத்தியைச் சார்ந்தது . இந்நாடகம் 
இன்பச்சுவையை மிகுதியாகக் கொண்டது . கைசிகி விருத்தி 


சகசி மன்னர் காலத்து நாடகப்படைப்புக்கள் யாவும் துவக்கம் . 
முடிவு இரண்டும் ஒரு பாணியைக் கொண்டவை . அதிரூபவதி 
நாடகமும் அத்தகையதே 


முதலில் தோடயபங்களம் , விநாயகர் துதி கட்டியக்காரன் 
பிரவேசதரு கியவையும் இறுதியில் சோபன மங்களதருவும் 
அமைந்துள்ளன. முதலில் கதாபாத்திரத்தை அறிமுகம் செய்து 
வைப்பவள் கட்டியக்க ரன் . நாடகத்தை நடத்தி வைப்பவன் 
சூத்திரதாரன் , நாடகத்தில் வரும் சந்தியசனங்களைக் கொண்டு 
சதைத் தொடர்பைக் கூறபவனும் சூத்திரதாரள் , இந்த வசனங் . 
கள் , நாடகபாணி சந்திவசனம் எனப்படும் . சூத்திரதாரனே , சந்தி 
சனங்களை உருவ.க்கியவன் . இசை நாட்டியம் அமைந்துள்ள 
இந்நாடகத்திற்கு . நாட்டியம் தெரிந்த கலை ஞனே சூத்திரதாரனாக 
வருகிறான் என்பது உணரத்தக்கது . 


வடமொழியில் சூத்திரதாரன் இல்லாத நாடகம் இல்லை எனலாம் . 


51 


தமிழ் மரபில் , நடையறி புலவர் என்று கூறப்பெறுகின்றது 
( சீவக சிந்தாமணி ) இசை நாட்டிய நாடக நுட்பக் கலைஞரையே 
நடையறி புலவர் எனத் தமிழ் மரபில் கூறப்பெறுகிறது . 


அதற்கு ஒப்பாக இல்லையெனினும் , சூத்திரதாரனே நடையறி 
புலவனாக வருகிறாள் . 


கட்டியக்காரன் , பழமை மரபில் கட்டியம் கூறும் சூதர் மாகதர் 
ஓரு வகையினரிலிருந்து வந்தவனே . 


கட்டியக்காரன் என்ற சொல்லாட்சி கி . பி . 15 - ம் நூற்றாண் . 
டுக்குப் பின்னரே வந்துள்ளது . ( சேது புராணம் , விதூ 65. திருப் 
புகழ் 730 கலைசைச்சிலேடை வெண்பா 45 ) 


தோடய மங்களம் சிவன் துதியாகவும் , மங்களம் தியாகேசர் 
துதியாகவும் போசல சலத்தை நினைவு கூர்ந்தும் உள்ளது . சோழர் 
காலம் தொட்டு , தியாகசர் வழிபாடு தஞ்சை மன்னருக்கு இருந்து 
வந்ததை இந்த பங்கள தரு நினைப்பூட்டுகின்றது . 


இந்நாடகத்தில் 38 தருவுகளும் 3 விருத்தங்களும் 1 - அகவலும் 


ள்ளன 


இந்நாடகத்தில் இசைப் பாக்களுக்குக் கூறப்பெற்ற இராகங்கள் 
16 அவை வருமாறு : நாட்டை மத்யமாவதி . சௌராஷ்டிரம் ஆஹா 
நாதநாமக்கிரியை நம்மகாம்போதி , தோடி , பைரவி , பிலஹரி , 
பூபாலம் , சுடி . நீலாம்பரி , கல்யாணி . பந்துவராளி , தேசாட்சி 


பவை . 


இந்நாடகத்தில் உள்ளபாக்களில் , அகவல் , விருத்தம் தருவு 
மூன்றும் தமிழிசை யாப்புக்குரியவையேயாகும் . தரவு என்ற 
தமிழ் மரபு யாப்பே , தாவு என்று வழங்கியது . தடு . தர்வு என்று 
வழங்கும் வடமொழியில் த்ருவம் என்று திரிந்து வழங்குகின்றது . 
ஐயமறக் கூறில் தமிழிசைக்குரிய தர்வு என்பது , தொல்காப்பியர் 
காலத்துக்கு முன் தொட்டே உள்ள தமிழ் மரபு . இதுவே 
தெலுங்கு, கன்னடம் முதலிய மொழிகளில் திரிந்து வழங்கு 
வதாகும் . 


இந்நாடகத்தை தமிழிசை நாட்டிய நாடகம் எனக் கூறுதல் 
பொருந்துவதாகும் . நாடகப்பாடல்கள் இசையமைதி கொண்டவை 
கிளவிகள் அல்லது கூற்றுக்களான பாடல்கள் அபிநயத்திற்கும் 


52 


நடிப்பிற்கும் பொருந்தியவை நடிப்பு , அபி நயத்தின் வழியே மெய்ப் 
பாடு சுவை தோன்றுவதற்குரிய வகையில் அமைந்தவை . இன்பச் 
சுவை கொண்ட இந்நாடகத்தில் அசந்துறைக் கிளவிகளாக , எந் 
துள்ளப் பாடல்கள் சில பதம் என்ற பெயரிலும் உள்ளன . இவற் 
றைச் சிருங்காரபதம் என்பர் பிறமொழியினர் . இந்நாடகத்தில் 
தலைவி கூற்றே மிக்கிருப்பதும் குறிப்பிடத்தக்கது . 


நாடகக் கதை என்ற அளவுக்கு , சிறப்பாக எதுவுமில்லை எனினும் 
இசை , நாட்டிய அமைதி கொண்ட நாடகம் . 


நாடகப்பாக்களில் நயம் 


6. அதிருபவதியின் கூற்றாக உள்ள பாடல், வெண்ணிலாவைப் 

பற்றியது சிறப்பானதொன்று , இன்பச்சுவையுள்ளது . 


குங்குமம் கொதித்திடுதே காண் , வெண்ணிலாவே , குளிர நில . 
வெரித்தாலென்ன - பெண் .. 


14. அதிகுபவர் , தன் முன் காட்டப் பெற்ற 56 தேச மன்னர் 

படங்களைப் பார்வையிடுவதும் ஒவ்வொன்றாகப் புறக் 
கணித்து , சசி மன்னனின் படத்தைக் கண்டு விருப்பம் 
கொள்வதும் கூறும் பாடல் . இதில் , சகசியை , துய்ய 
காவேரி வந்து பாயும் பொய்யாமழை மலை நிரையும் 
சோழராஜேந்திரன் படம் என்று கூறுவது . சோழ மரபைப் 
புகழ்வதாக அமைந்துள்ளது . 


16. தீராதமையலானேன் என்ற பாடல் சகசியை வடு 

ணிப்பது . இசையும் அபிநயமும் சிறப்புடையதாக 
அமைந்துள்ளது . 


17. விரக வேதளை கொண்ட தலைவி கூற்று : 

" சந்தனம் கொதித்திடும் செந்தழலாச்சோளிர் சந்திரன் 
என்று சொல்வதெல்லாம் வீணாச்சே . 


18 


" வருடம் சென்றாலும் கடல் ஓயாதோ - இது 
வற்றிடவும் வெண்ணிலவு ச r யாதோ 
என்பதில் நயம் காணலாம் . 


20. அதிருபவதி . தன் சேடியிடம் கூறுவது . 

" கிருபை கூர்ந்து வரச்சொல்லி 
வளையும் கடுப்பு வில்லி 


531 


வந்து தொடுத்ததை நல்கி 
முளரீச குணம் புல்லி 
முன்மொழிந்தது சொல்லி 
என இறுதிச் சீர்களில் இயைபுத் தொலிய விகற்பம் 
தந்திருப்பது நயமான பாத் . 
மேலும் , விடுக்கும் தூது விருந்து 

- தொடுத்து 
அடிக்கடி நீ அழைத்து 

அந்தமாகவே உரைத்து 
எனவும் , 

முத்துக்கவி தமிழ் பாட 
முல்லை மல்லிகை சூட 
தத்தை நல்லார் கொண்டாட 

சகசிராசனைக் 
எனவும் , 

நேரம் என்று தொடங்கி 
தூரமோ காதமோ வீடு 
சோரமே செய்யுறார் 
வியங்கிய வாரமோ - இதென்ன 

ஓரமோ வரவும் பாரமோ 
என முதல் சீர் . இரண்டாம் சீர் . மூன்றாம் சீர்களில் 
தொடை விகற்பம் அமையப் பாடல் அமைந்துள்ளது . 


22 . 


29 . 


. 


‘ விவரமாய் என்ற பதப்பாடலில் , 
சதனம் சதனமென்று 
பதனம் குயில்கள் 
மதனன் கணைகள் வந்து 

விதனம் செய்வதெல்லாம் 
என அமைந்த பாடல் சிறப்புக்குரியது . 


30. வரள் - புத்தி சொல்ல வேண்டினும் 

மனது திரும்பி வாரான் . 
பாராள் - எந்தத் திருநாளையும் 

பாவி துயரம் பாரான் 
தோராள் மனதை எனச் சொன்னாலும் 

தெளிந்து மனம் நேரம் 
என்று பொருள் முடியில் சிறப்பாக ஒரு சொல்லையே முயலும் 
பின்னும் அமைத்திருப்பது சொல் - பொருள் தயமாடும் , 


- 


32. தஞ்சமென்றே அடுத்தால் , தூது விருத்தால் , மடல் 

எடுத்தாள் , முத்துக்கவிபதம் படிக்கத் தொடுத்தார் என்று . 


54 


சொற்றொடையுடன் பொருள் சிறக்க அமைந்திருப்பது நயம் 


33. தொடைச் சிறப்பாக , பசியாதே . அடங்காதே , பிரியாதே . 

தெவிட்டாதே , எனவும் மாறும் , மேலும் ( செய் ) தாலும் 
எனவும் கவி பாகம் , தியாகம் . சம்யோகம் , சினேகம் 
எனவும் வரிதோறும் இறுதிச் சீர் இயைபுத் தொடை 
அமைந்தது அறியலாம் . 


36. ஒய்யார என்ற பாடலில் , 

மாரவனைத்தான் ஒருவில்லை 
வளைத்து அதில் 
கோரமாய் தொடுத்தான் முல்லை 
ஆரம்பூ சுதல் தொல்லை 
ஆவலுக் குண்டோ எல்லை 
தாசரர் குழலாள் சொல்லை 

சசிக்கத்தான் போக தில்லை 
எனச் சொற்றொடைச் சிறப்புடன் பொருள் நயம் பொடுந் 
தியிருப்பது சிறப்பு 


37 . 


• விதாண என்ற பாடலில் , வீரா , மாரா , தீரா . சூரா , 
குமாரா . கம்பீரா , ஒய்யார என அமைந்திருக்கும் பகுதி 
நயமானது . 


38 . 


மற்றும் நயமான 

காவில் இளம் ஆயில் 
கூவும் பொழுதிலெந்தன் 
ஆவி பதை பதைக்குதே 
தூசி அணை விரித் 
பூவணை மீதி லென்னை 

மேவ நினைத்தால் ஒண்ணாதோ 
இவ்வாறு தமிழி சைப் பாடல்களில் , சொல் நயம் , பொருள் 
நயம் சிறக்க முத்துக்கவிஞர் பாடியிருக்கின்றார் . 


நாடகத்தில் சகசி மன்னன் புகழ் 


நாடத் தலைவனான சகசி மன்னளை கவிஞர் . பலவாறு புகழ் 
மாலை சூட்டுகின்றார் . 


சோழ நாட்டில் தஞ்சையில் ஆட்சி புரிந்த மன்னன் சரியை , 
தமிழ்க் கவிஞர் எவ்வாறு பராட்டுகின்றார் என்பதில் சிறப்பு என்ன 
என்பதை அறியலாம் . 


55 


தமிழ்க்கவிஞருக்கு . சோழ நாட்டின் மீதும் , காவேரி மீதுப்சோழ 
பன்னன் மரபின் மீதும் உள்ள பற்று நன்கு புலனாகுமாறு , மராட்டிய 
மன்னனான சகசியைச் சோழன் என்று பாடுகின்றார் . சோழ நாடு 
காவிரியைப் புகழ்கின்றார் . 14 சோழராசேந்திரன் 15 மன்றல் ஆர் 
சோழன் 18 சோழேந்திரன் 20 அளகை வாழும் குரிசில் 20 பொன்னி 
நாடாளும் நிருபன் 23 துங்கன் சோழேந்திரன் 24 தஞ்சைநாரதிபன் 
காவேரி பாயும் திருநாடல் 27 காவேரிக்கிறைவன் 28 சோழ மன் 
டலாதிபன் 29 அளடை வேந்தன் 32 தஞ்சைக்கதிபன் 35 சோழேந் 
திரள் 39 தென்னளகைவாசன் , காவிரி நாடன் , மேலும் சசிமன்ன 
னின் பக்திச் சிறப்பு , கல்விச்சிறப்பு , கொடைச்சிறப்பு கவிஞர்களையும் 
கலைஞர்களையும் ஆதரித்த சிறப்பையும் , அவள் , வீரம் , குண நலன் 
களையும் சிறப்பித்து பாடுகின்றார் . 17 ஜயராமாவதாரன் , சகசி 
ராசதீரள் , 19 வருநாவலர்க்குதவும் மன்னன் சாசேந்திரன் , முருகன் 
சச்சேந்திரன் மேகமன்மதன் மகர கேதன முகில் சரிஜாவிருது பெற்ற 
ராசூரன் உயர்ந்த கல்லியால் மி- ஓங்கியவன் . 28 தினகரோதயன் 
தியாகராசரைப் பணியும் நேசன் கல்வி வல்லமையால் ஒங்கிவளர் 
காளிதாசன் சிவ பூசை செய்யும் நேமன் , 33 கொடை கர்ணன் 
34 சிய கடாட்சம் தன்னாலே ரவி குல பானு சந்திரன் . சர்ணாவதார 
நிதி தியாகராசரைப் போற்றும் வாகீசபாண்டித்தியன் . 


மேலும் மராட்டிய குலத்தைப் பற்றியும் , பசியின் தந்தை 
ஏனோசியைப் பற்றி றிப்பிடுகின்றார் . 

17 ஏகராசன் அருள் குமாரன் . 19 சந்திரபதி விநோதன் . 
24 போசல குலம் வந்துதித்தோன் , 28 போசல குலாதிபன் 
34 ஏகமகிபாலன் போசல வம்ச தீபா 37 சத்திரபதி கம்பீரன் 
38 சத்திர பதி 39 போசல சாசேந்திரன் . 


இந்நாடகத்தில் ஆசிரியரான முத்துக்கவிஞர் இந்த நாடகப் 
பாக்களிலே இடமறிந்து நயம்பட , தம் பெயரையும் புகழையும் 
தமிழ்ப்பற்றையும் வெளிப்படுத்தியுள்ள சிறப்பைக் காணலாம் , 


கதாசங்கிரா அகவலில் , “ புவிபுகழ் முத்துக்கவியுரைத்தானே 
என்றார். 


18. முத்துக்கவி தமிழ்தன்னைப் பாடேனோ என்று அதிருபா . 
நியில் கூற்றில் அமைத்தார் . 

19. முத்துக்கவி புகழும் சத்திரபதி , என்றும் சாசி புகழ் பாடு 
பவர் என்றும் குறிப்பிட்டார் . 


56 


20. முத்துக் கவி தமிழ் பாட , முல்லை மல்லிகை சூட , தத்தை 
நல்லார் கொண்டாட என்று தம் இசைப்பாக்களையும் , முல்லை 
மல்லிகைப் பூக்களையும் மகளிர் பாராட்டிச் சூடுவதாக அமைத்தார் . 


22 , முத்துக்கவி பதம் பாடியே மகிழ்ந்து கொண்டாடவே 
என்று நாம் தமிழ்ப்பதம் பாடியதை அபி நயித்து மகளிர் கொண்டாடி 
யதைக் குறிப்பிட்டார் . 


29. முத்துக்கவி புகழும் சத்திரபதி என்றார் . 


32. முத்துக்கவி தமிழின் இன் சொல் படிக்கத் தொடுத்தான் 
என்று தமிழ்ப்பாக்களின் இனிமை கூறி அவற்றை இசையறிஞர் 
படித்துப்பாட மகளிர் சூடத் தொடுத்ததைக் குறிப்பிட்டார் . 


33. வருமுத்துக் கல பாகம் வளர் தமிழுக்கற்ற தியாகம் 
என்று தம் கவிச்சுவை கூறி , தமிழ் வளர்ச்சிக்குத் தாய தயாகம் 
புரிந்ததைக் குறிப்பிட்டார் . 


35. விந்தை முத்துக் கவிக் கருள் என்று பாடி . தம் தமிழ்ப் 
பாக்கள் வியப்பூட்டுபவை என்பதைச் சுட்டிக் காட்டினார் . 


37. செந்தமிழ் பாட முத்துக்க பிக்கருள் தீரா என்று . தாம் 
செந்தமிழ் பாடுவதைக் கேட்டுச் சகசி கொடை கொடுத்து ஆதரித்த 
சிறப்பைக் கூறினார் . 


முத்துக்கவி புகழ் என்று தம்மால் மனம் நிறையப் புகழப் 
பெற்றவன் சகசி என்றார் . 


39. பசுந்தமிழ் முத்துக்கவி புகழ் என்று தம்பாடல் செந் 
தமிழ் மட்டுமின்றி , எளிய பசுந்தமிழில் பாடுபவர் என்று கூறிக் 
கொண்டார் . 


மேற்கண்ட பாடல் வரிகளால் , முத்துக்கவிஞரின் சிறப்பையும் 
அவர் தமிழ் மொழிக்காற்றிய தியாகத்தையும் , அவரையும் , தமிழ் 
மொழியையும் சசி மன்னன் ஆதரித்த சிறப்பையும் நன்கு உணர 
முடிகிறது . 


பின்னுரை 


தமிழகத்தில் , 10 - ம் நூற்றாண்டிற்குப் பின் சோழர் காலத் 
ல் ராசராசேச்சுரம் , பூம்புலியூர் நாடகம் , முதலியனவும் வட 
மொழியில் ராஜராஜ விஜயமும் , பிரபோத சந்திரோதயமும் நடிக்கப் 
பெற்றன என்பதும் ஆரியக் கூத்தும் , தமிழ்க்கூத்தும் நடிக்கப் பெற் 
றன் என்பதும் கல்வெட்டுச் சான்றுகளால் பலர் ஆய்வு செய்து கூறி 
யுள்ளனர் . 


பதின்மூன்றாம் நூற்றாண்டுக்குப் பின் தமிழ் நாடகம் , கூத்து 
வளர்ச்சி ஒன்றியதாக அறியலாம் . மீண்டும் 16 - ம் நூற்றாண்டுக்குப் 
பின் , பழமைத் தமிழ் மரபில் , குறவஞ்சியும் வள்ளி சரிதை , மார்க் . 
கண்டேயர் , மீனாட்சி கல்யாணம் ஆகியவை இசைப்பாக்கள் வடிவி . 
லேயே பாடப் பெற்றன . தஞ்சையில் நாயக்க மன்னர் காலம் - 
மராட்டிய மன்னர் காலம் டிலும் தமிழ் , தெலுங்கு . மராட்டி 
நாடகப் படைப்புக்கள் , கூத்துப் படைப்புக்கள் தலையெடுத்தன 
எனலாம் . இவற்றில் சிறந்தவை பல உள்ளன . 


சண் 


18. ம் நூற்றாண்டில் அருணாசல கவியும் இசைப்பாடல்களாலேயே 
இராமாயணம் பாடினார் . பழமைத் தமிழ் மரபைப் பின்பற்றியே 
பாடினார் . 


19 - ம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் தான் உரைநடை முழு - 
மையாகக் கொண்ட நாடகங்கள் எழுதப்பெற்றன . உதாரணமாக 
தி , ரங்காசாரியார் எழுதிய நந்திதுர்க்கத்தைக் குறிப்பிடலாம் 1884 . 


20- ம் நூற்றாண்டின் துவக்க காலம் வரை , ங்கரதாஸ் 
சுவாமிகள் முதலானவர்கள் இசைப்பாடல்களையே பாடி நாடகம் 
கூத்து வளர்த்திருக்கிறார்கள் . இந்நாடகங்களில் ஓரளவு உரை 
நடையும் சேர்க்கப்பெற்றுள்ளன 


விஜய நகர ஆட்சியின் செல்வாக்கால் , தமிழ்இசையும் , நாட 
கமும் , கூத்தும், தெலுங்கு மொழிச் செல்வாக்கில் கலப்புற்றதையும் 
அறியலாம் . 


பழமைத் தமிழ் மரபின் தனித்தன்மை வளர்ச்சி குன்றியது என - 
லாம் . 


இவ்வாய்வு முன்னுரை எழுதக்காரணமான அதிரூபவதி 
என்ற இசை நாட்டிய நாடகம் 17 - ம் நூற்றாண்டின் இறுதிக்காலத் 
துப்படைப்பாகும் . 


நாடக முன்னுரை ஆய்வுக்கு எடுத்துக் 


கொண்ட நூல்கள் : 


1. தொல்காப்பியம் - இளம்பூரணர் , பேராசிரியர் 

நச்சினார்க்கினியர் உரைகள் . 
2 . நற்றிணை 
3. குறுந்தொகை 
4. ஐங்குறு நூறு 
5. பதிற்றுப்பத்து 
6. பரிபாடல் 
7. கலித்தொகை 
8. அகநானூறு 
9. புறநானூறு 
10. பத்துப்பாட்டு 
11. சிலப்பதிகாரம் - அடியார்க்கு நல்லார் , அரும்பத 

வுரையாசிரியர் உரைகள் 
13. பெருங்கதை - டாக்டர் உ . வே . ஐயர் உரை 
14. சீவகசிந்தாமணி - நச்சினார்க்கினியர் உரை 
15. தேவாரம் - ஞானசம்பந்தர் , திருநாவுக்கரசர் , 

சுந்தரமூர்த்தி . 
16. திருவாசகம் - மாணிக்கவாசகர் 
17. பரதமுனி - நாட்டிய சாத்திரம் 
18. தஞ்சை மராட்டியர் வரலாறு , K. R. சுப்பிர 

மணியம் 


அதிரூபவதி கல்யாணம் 


நாடகக் கதைச் சுருக்கம் 


அங்கத நாட்டில் , அங்கத தேசத்து அரசன் அரச சபைக்கு . 
கொலுவிருக்க வருகின்றான் . சபையில் அனைவரும் நிறைந்திருக்கி . 
றார்கள் . அங்கத ராசன் கொலுவுக்கு வருகிறார் என்று சபைக் 
கட்டியக்காரள் அனைவருக்கும் தெரிவிக்கிறான் , அங்கதராசன் , 
கொலுவில் அமர்ந்த பின்பு கட்டியக்காரனுக்குக் கட்டளையிடுகிறான் . 
கட்டியக்காரன் சகியுடன் சொல்லவே அவன் மனைவி அம்புச 
பாணியும் சகியும் அவைக்கு வருகிறார்கள் . 


அங்கத ராசள் கொலு முடிந்த பின்பு , தனிமையில் தம் மனை 
அம்புசபாணியிடம் , அரசிளங்குமரி அதிரூபவதி தருணவதி ஆகி 
விட்டதால் , திருமணம் செய்ய வேண்டுமே ! டன் கருத்து என்ன 
என்று கேட்கிறான் . அம்புசபாணியும் அகமகிழ்ந்து மன்னவரே . 
அதிரூபவதியைத் தடுவித்துக் கேட்க வேண்டும் . அவள் கருத்தை 
நாகரீகமாகத் தெரிந்து கொள்ளுங்கள் நாள் சொல்வதற்கு என்ன 
இருக்கிறது . என்கிறாள் . 


அதன்படி யே மன்னனும் அதி ரூபவதியை அழைத்து வரச் 
கட்டளையிடுகிறான் அம்புசபாணி , சேடியை அனுப்பி அதிரூப . 
வதியை அழைத்துவரச்சொல்கிறாள் . 


அதிரூபவதி , தருணவதியாசத் தனிமையில் இருந்து . ( நிலாக் 
காலத்தில் ) நிலாவைப் பார்த்து விரகவேதனையுடன் பாடிக்கொ 
ண்டிருக்கிறாள் . அங்கத ராசனும் அப்புசபாணியும் அழைத்து வரச் 
சொன்னதைச் சேடி , அரூதிபவதியிடம் கூறுகிறாள் அதிரூபவதி 
சகியுடன் வருகிறாள் . அம்புசபாணி , அங்கத மன்னனிடம் கூறுகிறாள் 
குமாரி சதியோடு வந்து விட்டாள் ; அவளைப் பார்க்கும் போது 
இன்று திருமணம் நிச்சயம் செய்தாக வேண்டும் என்று தோன்று 
றது , என்று கூறுகிறாள் . 


2 


அங்கதராசன் அம்புஜபாணியிடம் , தனிமையில் அதிரூபவ . 
தியை அழைத்து அவள் கருத்தை அறியக்கேட்பாயா என்கிறான் . 
அதன்படி சேடியிடம் அம்புஜபாணி கட்டளையிடவே , சேடி அதிரூu 
வதியைத் தனிமையில் அழைத்துச் சென்று கேட்கிறார் . 


உனக்குத் திருமணம் செய்ய மன்னரும் அரசியும் தீர்மானித் 
திருக்கிறார்கள் . உன் விருப்பம் தெரிவிப்பாயாக என்ருள் சேடி . 
அதிரூபவதியும் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள் . சேடி , 56 
தேசத்து மன்னர்களையும் பார்த்து , நான் எனக்கு விடும் பிய 
மணவாளனைத் தேர்ந்தெடுத்துச் சொல்கிறேன் ; 56 தேசத்து அதிபதி 
களையும் நான் பார்க்க வேண்டும் என்றாள் . 


சேடியும் , இவ் விவரத்தை அம்புஜபா ) க்கும் தெரிவித்தாள் . 
அம்புஜபாணி அங்கதராசனுக்குக் கூறினாள் . 


அங்கதராசனும் ஒப்புக்கொடு, சேடியைக் கொண்டு சுமதி 
மந்திரியை அழைப்பித்தன் அங்கதராசன் சேடியிடம் , " சேடியே , 
அதிரூபவதி சொன்னபடி 56 , தேச தியர் வடிவங்களையும் சித்திர - 
காரர்களை அனுப்பி அவரவர் ரூபலா வண்யங்களை 
எழுதி வரச் சொல்லு என்றான் . 


உள்ளபடி 


சேடியும் மந்திரி சுமதியிடம் விவரம் சொல்கிறாள் . காதி 
மத்திரியும் சென்று சித்திரகாரர்களைக் கொண்டு படிவங்களை 
எழுதி வரச் சென்றார் . 


அமைச்சன் சுமதியும் , அங்கதராசன் கட்டளைப்படிச் சென்று 
சித்திரம் வல்லவர்களை அழைத்து 56 தேச மன்னர் உருவங்களை 
எழுதி வரிசைப்படுத்தி எடுத்துக் கொண்டு அங்கதராசனிடம் வந்து 
சொல்கிறான் . 


• மன்னரே . தாங்கள் கட்டளையிட்டபடி அவரவர் வண்ணமும் 
எழுதி . அவரவர் அணிந்த ஆபரணாதிகளும் எழுதி , கறுப்பு ரேகை 
களையும் எழுதி சித்திரகாரர் திறமையாக எழுதினார்கள் . நம் 
சகசேந்திரனை எழுதுவது மிகவும் கஷ்டம் . அவன் பாவனையை எழுத 
வல்ல சித்திரகாரரைக் கொண்டு அவன் படத்தையும் எழுதச் 
செய்தேன் . தாங்கள் இப் படங்களை யெல்லாம் பார்வையிடுங்கள் 
என்றான் , சித்திரப்படங்களையெல்லாம் அங்கதராசன் பார்வையிட்டு , 
சகியை அழைத்து அதிரூபவதிக்கு காட்டுமாறு கட்டளையிடுகிறான் , 


3 


சேடி , மன்னர்களின் சித்திர படங்கள் ஒவ்வொன்றையும் , 
அதிரூபவதிக்குக் காட்டுகிறாள் . 

56 , தேசத்து மன்னர்களின் வடிவங்கள் எழுதிய படங்களையும் 
சேடியானவள் அங்கதராசனின் மகள் அதிரூபவதிக்குக் காட்டி 
இது பங்கய நிதி நிகர் சங்கைப் படைத்த முகில் பாஞ்சால தேசத் 
தரசன் படம் பார் என்கிறாள் . 

என் அழகுக்கு , இவ்வரசன் ஒப்பாருமா - இப்படத்தைத் 
தள்ளு . வேறு படம் எடு என்கிருள் அதிரூபவதி . 

சகி வேறுபடத்தை எடுத்துக்காட்டி " இது அங்கரங்க 
வைபோக துங்கள் அச்சை ராகேந்திரன் படம் என்கிறாள் . 

அப்படத்தையும் தனக்கீடில்லை என்று கூறித் தள்ளி விடுகிறாள் 
அதிரூபவதி 

வீராதி வீரனான சீன தேசத்தரசன் படத்தைக் காட்டுகிறாள் சேடி 
அப்படத்தையும் தள்ளிவிடுகிறாள் அதிரூபவதி . 
பின்னர் , காரார் குழலார்க்கு மாரவதாரனான வட 

கலிங்க 
மன்னனின் படத்தைக் காட்டுகிறாள் சேடி . அப்படத்தையும் 
அதிரூபவதி தள்ளிவிடுகிறாள் . 

அடுத்து அந்தணரும் முனிவரும் புகழும் ஆரியராஜனின் 
படத்தைக் காட்டுகிறாள் சேடி . அதனையும் தள்ளி விடுகிறாள் 

* சிந்தூரமும் மணியும் கொண்ட செல்வம் படைத்த சேரராசன் 
படம் இது என்று சேடி காட்டுகிறாள் , அதையும் அதிரூபவதி 
தள்ளி விடுகிறாள் . 

நாகமணியும் நதியுமுள்ள பாண்டியராசன் படம் இது என்று 
சேடி காட்டுகிறாள் . அப்படத்தையும் அதிரூபவதி தள்ளி 

விடு 
கிறாள் , 

பின்னர் சேடி , சோழமன்னன் படத்தைக் கையில் ஏந்தி , 
" காவேரி மிகுந்த பொய்யாமலை கொண்ட சோழராஜேந்திரன் படம் 
இது " என்று காட்டுகிறாள் . 

அப்படத்தை கண்ணுற்ற அதிரூபவதி , மோகமடைகிறாள் 
எந்தன்மனதுக்கிசைந்த நாயகன் இவள் .. இப்படத்தை எய 
கையில் கொடு என்று சேடியிடமிருந்து சோழமன்னன் படத்தை 
வாங்கிக் கொள்கிறாள் , 


4 


சேடி கொடுத்த படத்தில் உள்ள சோழ மன்னனின் மெய் . 
யெழிலைக் கண்டு , விரகம் கொண்டு , கையில் ஏந்தி , தன் மார்பில் 
அணைத்துக் கொண்டும் , தன் இருவிழிகளிலும் ஒற்றிக் கொண்டும் 
காதல் நோய் கொண்டாள் . 


இந்தச் சோழேந்திரன் படத்தைப் பார்த்து . தீராத மையலா 
னேன் , தளராத சிந்தை தளர்ந்தேன் 

இதுவரை பாராத மடல் 
பார்த்தேன் என் மனத்தை இப்படத்தின் மீது வைத்தேன் . இப் 
படத்திலுள்ள சோழேந்திரனின் செங்கனி வாய் , புஜம் , மார்பம் .. 
காம் , மேனி . தோள் இவையெல்லாம் . ஒருங்கே இவ்வளவு உயர் - 
வாக ஒரு புருஷனுக்கு அமைந்த விதம் என்னே ஆச்சரியம் ; இப்படி 
எனக்கு லபித்தது என்னே ! என்று கூறி மகிழ்ச்சியும் , காதலும் 
கொள்கிறாள் அதிரூபவதி , 


அங்கத தேசத்தில் . அரண்மனையில் அரசிளங்குமரியான 
அதிரூபவதி , தஞ்சை சகசேந்திரனின் சித்திரப்படத்தைக் கண்டு . 
மையலுற்று . தன் சேடியுடன் விரகதாபத்தை , சேடியிடம் கூறிப் 
புலம்புகிறாள் . 


சகசேந்திரனின் படத்தைப் பார்க்கத் தெவிட்டவில்லை . இப் . 
படத்தில் உள்ள மன்னனை என் உள்ளம் பற்றி விட்டது ; 
பொறுக்க முடியவில்லை ; இம் மன்னனே என் நாதனாகக் குறித்து 
விட்டேன் என்று பிரலாபிக்கிருள் , 


நான் சகசேந்திரனை நினைந்து புலம்புவது ஊரறிந்த பேச்சாகும் . 
ராமாவதாரனான சுக இராஜதீரன் என்னைச் சேர்வானா? எனக்கு 
முத்தம் தருவானா? என் செய்வேன் ? நான் பூசும் சந்தனமும் செந் 
தழலாகி விட்டது சந்திரனைக் கண்டால் குளிர்ச்சி என்பது பொய் . 
யாகி விட்டது . என் மொழிகள் ஆயிலுக்கும் பகையானது பெண்ணாகப் 
பிறந்தவர்க்கு இது தான் நிலையோ ? மண்ணால் பிறந்தவர்க்கு ஆசை 
இப்படித்தானோ? 


* மட்டில்லாமல் ஆசை வருத்துவது ஏனோ? கடல் ஓயுமாறு 
வெண்ணிலவு காயாதோ , கடலும் வற்றிடாதோ ? சகசி மன்னர் 
மனம் இரங்கி என்னைத் தழுவுவாரோ ? என்று புலம்பிய அதிரூ u . 
வதியைச் சேடி. ஆறுதல் கூறுகிருள் . 


காதல் மயக்குற்றுப் புலம்பும் அதிரூபவதி சேடியிடம் முறை 
யிடுகிறாள் , 


5 


ஒரு கணத்திற்குள் சசசேந்திர மன்னனை என்னிடம் அழைத்து 

என்னைப்பற்றி சேந்திரனிடம் தயவாகச் சொல்லி , என் 
மாளிகைக்கு அம்மன்னனை அழைத்து வருவாயா ? முருகள் போன் 
றவனும் முத்துக் கலியால் புகழப்படுபவனுமான அம்மன்னனுடன் 
சேர்ந்து விளையாட வேண்டும் என்கிறாள் . 


தன்னிலை மறந்து , சேடியிடம் கூட்டி வா அளகை வாழும் 
குரிசிலை - சகசிபூபனை என்கிறாள் . " நீ முன் மொழிந்து தூது 
சென்று அழைத்து வா என்கிறாள் . 


வாரானோ மையல் தீரானோ என்ற பாடலைப்பாடி , ( விரகபதம் ) 
அபிநயம் செய்து விரகதாபத்தால் வருந்துகிறாள் , 


சேடி , அதிரூபவதியின் காதல் நோயைக் கண்டு அங்கதராச 
னிடமும் , அம்புசபாணியிடமும் தெரிவித்து சகசிராசனை மணம் புரிவிக் 
கச் செய்கிறேன் , வருந்தாதே " என்று ஆறுதல் கூறிவிட்டு அங்கத 
ராசனிடம் போகிறாள் . 


அங்கதரானிடம் , சேடி . வணங்கிக் கூறினாள் . மன்னரே 
அதிரூபவதி , சோழேந்திரனுடைய சித்திரப்படத்தைக் கண்டு 
மோகமானாள் அப்படத்தைப் பார்த்தவுடன் சோழேந்திரனுக்கே 
மாலையிடுவேன் என்றான் . அப்படத்தைப் பார்த்தது முதல் நான் 
அன்னமுண்ணாமல் , தன்னிலை மறந்திருக்கிறாள் என்று விவரம் 
தெரிவித்தாள் . 


அங்கதராசனும் மனம் மகிழ்ந்து . சுமதி மந்திரியைப் பார்த்து , 
அமைச்சரே சோழேந்திரன் நமது அதிரூபவதியின் மனத்தைக் 
கவர்ந்தவன் என்று சேடி கூறுகிறாளே ! அவன் யார் என்கிறான் . 


அமைச்சரான சுமதி . மன்னரே , சோழேந்திரன் யார் என்று 
கேட்கிறீரே ! நீர் அங்கத்தேசாதிபதியாக இருந்தும் , சோழதேசாதி - 
பதியை யார் என்று அறியாதது வியப்பாக இருக்கிறது . 56 தேச 
மன்னருக்கும் ஏக சக்ராதிபதியான சோழேந்திரனைப் பற்றிக் கூறுகி 
றேன் . கேளும் " என்று கூறலானார் . 


" காவேரி நதி பாய்கின்ற நாட்டையுடையவன் . பகை மன் 
னவர்களால் பணியப் பெற்ற தஞ்சை நாட்டரசன் . போசல 
குலத்திலே பிறந்தவன் . சத்ரபதி என்ற பட்டமுடையவன் . மார 
சேதனங்களையுடையவன் . சரிஜா விருது பெற்ற ரண சூரன் ! ஏசு 
மகாராசனுடைய புதல்வன் . உயர்ந்த கல்வி நலம் சிறந்தவள் . 


6 


சுமதி மந்திரியின் வார்த்தைகளைக் கேட்ட அங்கதராசன் 
மகிழ்ச்சியுற்றாள் . அமைச்சரே , லோகநாதனான சசி மன்னரை 
அறியாதவரும் இருப்பார்களா ? ஆனால் சேடி தேசாதீச்வரன் என்று 
மட்டுமே சொன்னதால் சந்தேகம் கொண்டேன் ; சகசேந்திரனை 
அதிரூபவதி தேர்ந்தெடுத்தது மகாயோகம் அல்லவா ? அவள் 
எண்ணமும் , சகசேந்திரனை அவள் விருப்புவதும் சிவன் முடித்த 
செயலாடும் . இது தெய்வீக சம்பந்தமாகும் . நான் என்ன சொல் 
வேன் ? கன்னியர் கண்களுக்கு மட்டும் பிடித்தால் போதுமா ? 
மன்னர்களுக்கும் , மக்களுக்கும் ஒருங்கே மகிழ்ச்சி தரும் சம்பந்தம் 
இது . இப்படி சம்பந்தம் கிடைத்தது பாக்கியமாகும் . சகசேந்திர . 
னுக்கே நமது பெண்ணையும் சிறப்பாக மணம் முடிப்போம் " 
என்று கூறி சேடியையும் , அதிரூபவதியையும் அழைத்து வரக் 
கட்டளையிட்டான் . 


சேடி , அதிருப்வதியை அழைத்து வந்து அங்கதராசனை வணங் 
பினாள் . சேடியைப் பார்த்து அங்கதராசன் , பெண்ணே , நமக்கு 
நல்ல சம்பந்தம் கிடைத்து விட்டது ! நீ . சகசேந்திர மன்னனிடம் 
அதிரூபவதிக்காகத் தூது சென்று அம்மன்னனை ஏற்குமாறு செய்து 
அவர் உள்ளம் அறிந்து வருவாயாக என்றான் . 


அதிரூபவதி , " சேடி தூது செல்ல வேண்டாம் . மன்னன் 
சகசேந்திரனிடம் பல அழகுள்ள மங்கையர் இருப்பார்கள் . அழகு 
மகளிர் பலரும் விரும்பும் மன்மத ரூபனான சசேந்திரனிடம் , தூது 
சென்றால் , அம்மகளிர் மாறுதலா பதில் சொல்வார்கள் . நான் 
சித்திரமடல் எடுத்து அம்மன்னரை விரும்பி விட்டேன் . இனி , 
எனக்கு வேறு மானாபிமானம் இல்லை நானே நேரில் சென்று பேசிக் 
கொள்கிறேன் . அம்மன்னனை நேரில் கண்டு வணங்குவேன் . என் 
சாதல் உள்ளத்தைச் சொல்வேன் . அவன் மனத்தை இணங்கச் 
செய்வேள் . அம்மன்னனை என்னை ஏற்குமாறு முடித்து வருவேன் 


என்று கூறினாள் . 


அகிரூபவ கியின் வார்த்தைகளைக் கேட்ட அங்கதராசன் மனம் 
மகிழ்ந்த : சசேந்திரனிட 

4 திரூபவதி அதி மோகமாகி 
வி டள் * மதிப்பதில் யனில் 

எனந்த எனணி 
நாமே சகல பரிவ - ரங்களுடன் அதிரூபவதியுடன் சகசேந்திரனின் 


இனி 


7 


சமுகம் புறப்பட்டுப் போவோம் " என்று கூறி , தஞ்சை சகசேந் 
திரளைக் காண்பதற்கு , அரச பரிவாரங்களுடனும் , அதிரூபவதி , 
யுடனும் புறப்பட்டான் . 

அங்கதராசன் , அதிரூபவதியுடனும் , சேடி , அமைச்சர் பரிவா . 
ரங்களுடன் , தஞ்சையில் சகசேந்திரனைக் காண வருகிறான் . பேரிகை 
முதலிய வாத்யங்கள் முழங்க யானைகளும் , குதிரைகளும் சூழ 
வருகிறான் . தஞ்சையில் சகசேந்திர மன்னனுடைய அவைக்குச் 
சமீபமாக நின்று அங்கதராசன் , அதிரூபவதிக்குக் கூறுகிறான் . 


பெண்ணே உன்னுடைய நாயகனான சகசேந்திரன் இவனே 
பார் , போசல குலத்து தித்த வீரன் . ஏசபூபாலனின் குமாரன் இவனே 
பார் . சோழ மண்டலாதிபன் வச்சிரசரீரன் , ஆரூர்த் தியாகேசரைப் 
பணியும் நேசன் ! வீர மன்னர்களான பகைவர்களை வென்ற புகழ் 
பெற்ற வேந்தன் இவன் ; மேருவைப் போன்றவள் ! போசனைப் 
போல் புலவர்களை ஆதரிப்பவன் . கவி பாடுவதிலே காளிதாசனை 
ஒத்தவன் . முத்துக்கவி என்னும் தமிழ்ப் புலவனால் பாடப் பெற்று 
அப்புலவனுக்கு வரிசை அருள்பவன் ! மாதர்களால் விரும்பப்படும் 
அழகுடையவன் ! சிவ பூசையில் ஈடுபாடு கொண்ட நியமத்தை 
உடையவன் . ! சசசேந்திரன் என்று கீர்த்தியோடு கூறப்படும் 
மன்னன் இவன் ! உன் காதலை உணர்ந்து ஏற்றுக் கொள்ள வல்ல 
காமன் என்று புகழ்ந்து கூறி , சகசேந்திர மன்னனைச் சுட்டிக் 
காட்டுகிறான் . 


அங்கதரசன் அதிரூபவதிக்கு சகசேந்திரனைச் சுட்டிக்காட்டி 
யவுடன் , அதிரூபவதி மனம் மகிழ்ந்தவளாய் , பாங்கியைப் பார்த்து 
" சகியே என் நிலையை சககேந்திர மன்னருக்கு , விண்ணப்பமாகச் 
சொல்வாயாக ; 


அளகாபுரியை வென்ற ஏக மகாராசனின் புதல்வன் சகசிமகா 
ராசனுக்கு , என் விரகதாபத்தைக் கூறுவாயாக . சதனம் சதனம் 
என்று குயில் கூவவும் மன்மதனின் காமபாணங்களால் வேதனைப் 
படும் . என் நிலையைக் கூறுவாயாக பொதியமலைத் தென்றலாலும் 
என் விரகதாபம் குறையவில்லை . உலையில் பட்ட மெழுகு போல் 
உருகுகிறேன் என்று சொல்வாயா .. 


8 


முத்துக்கலியின் புகழ் மாலை கொண்ட சேந்திர மன்னன் என்னைத் 
தழுவ மனம் இரங்கும்படியாகச் சொல்வாயாக 

என்று விவரமாகப் 
பாங்கியிடம் அதிருபவதி கூறுகிறாள் . 

பாங்கி , அதிரூபவதியின் சொற்படி , சகசேந்திர மன்னனுக்கு 
முன்பாக நடந்து சென்று , அம்மன்னன் செவிகளுக்குக் கேட்கும் 
படியாகக் கூறலானாள் . 
" சேந்திர மன்னவரே , 

மன்னவரே . அங்கதாதேசாதிபதியின் புதல் 
வியான அதிரூபவதி இங்கே வந்திருகிறாள் . தங்களிடம் காதல் 
கொண்டிருக்கிறாள் . என்ன சொல்லியும் மனம் மாறாமல் , தங்கள் 
எண்ணி வருந்துகிறாள் . தங்கள் அழகருவம் எழுதிய சித்திரமடலைத் 
தேர்ந்தெடுத்து மனம் பறிகொடுத்தான் . பாங்கிமார் கூற்றையும் 
கேட்க மறுக்கிறாள் . சிறிய வயது , சிறிய அங்கத்திரட்சி உடையவள் , 
தங்கள் முன்னர் வந்து சணக் காத்திருக்கிறாள் , தஞ்சைக்கதிப 
ராகிய தங்களைச் சரணமாக அடைந்து விட்டாள் . தன் நெஞ்சத்தை 
தங்களிடம் தூதாக விடுத்தாள் . முத்துக்களிஞரின் இனிய தமிழ்ப் 
பாக்களை தங்கள் மீது இன்பம் பெருகப் பாடு கின்றாள் என்று பாங்கி 
சகசேந்திரன் முன்னிலையில் கூறிவிட்டு , அதிரூபவதியைப் பார்த்துச் 
சொன்னான் . 


அதிருபவதியே , நான் உன்னைப்பற்றிச் சொல்லவேண்டியதை 
யெல்லாம் சகசேந்திரனுக்குக் கூறிவிட்டேன் . உனக்கு , சாகேந் 
திரனின் காதல் கிடைத்திருப்பது , யாருக்கும் கிடைக்காத யோகமா . 
கும் . சசசேந்திரனின் எளிர்ந்த குணத்தால் உன்னிடம் அவனுக்கு 
நேசம் உண்டாகியி நக்கிறது இனி சகசேந்திரனை விட்டுப் பிரியாமல் 
இரு . சகசேந்திரனிடம் நீ இருந்தால் பசியே இராது . உன் மோகமும் 
அடங்காது . தெவிட்டாத இன்பத்தைத் தருவான் . பிரம்மனை யும் 
திருமாலையும் போல தவசு செய்தாலும் கிடைத்தற்கரியவன் சகசே . 
ந்திரன் முத்துக்கவியின் தமிழ்ப் பாக்களுக்கு அருள்புரியும் சேந் 
திரனைச் சேர்ந்து இன்பம் பெறுவாயாக 

இவ்விதம் பாங்கி அதிரூபவதிக்குக் கூறிய பின் அங்கதரான் , 
சகசேந்திரனுக்கு முன் சென்று வணங்கி அதிரூபவதியைக் கல்யா . 
ணம்செய்து கொள்ளுமாறு வேண்டுகிறான் . 

சகசேந்திர மகாராசனே . சாணம் ! ஏகமகி பாலனே சரணம் ! 
கருணாகரனே சரணம் ! கர்ணனே சரணம் ! காவேரி நாடனே 
சரணம் ! சி கடாட்சத்தாலே என் பெண் அதிரூபவதியைப் பெற்று 


என் மகள் அதிரூபவதியைக் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் . 

9 
வளர்த்த பயன் , தங்களுக்குக் கல்யாணம் செய்து கொடுக்க 
கிடைத்ததே பாக்கியம் . மனம் மகிழ்ந்தேன் , போசல வாச தீபா 
ரகுதல பானு சந்திரா , புண்ணியசர , சோழேந்திரா , வீர தீரா 

. 
அங்கத தேசாதிபதியான நான் பல அரசர்களுக்கும் அ பதியாக 
உள்ளேன் . திருமகளும் திருமாலும் போல என் மகள் அதிரூபவதி 
யுடன் கூடி இன்பம் அனுபவித்து புத்திரர்களைப் பெற்று வாழ்வீராக . 


இவ்வாறு அங்கதராசன் சகசிமன்னனைப் புகழ்ந்து கூறி விட்டு 
அதிரூபவதிக்கு சொல்லலானாள் . 


" பெண்ணே அதிரூபவதியே , உன் கல்யாணத்திற்கு சம்மதம் 
பெற சகசிம் காராசனிடம் சொல்ல வேண்டியதை எல்லாம் கூறி 
விட்டேன் . இனி நீயே சகசிமன்னனிடம் நேரில் பேசிக் கொள்வா 
யாக என்று அங்கதராசன் கூறினான் . 


அதிரூபதிவதி மனம் மகிழ்ந்தாள் தந்தையே , நான் பாக்யம் 
செய்தேன் . நானே சகசிமன்னனிடம் வேண்டிக் கொள்கிறேன் 
என்றுகூறி விட்டு , சகசிமன்னரின் முன் வேண்டிக் கொள்கிறாள் . 


" சகசேந்திர பூ பாலரே பூமியில் நான் புண்ணியம் செய்தேன் 
அதிரூபவதிகளான பெண்கள் ஆயிரம் பேர் தங்களுக்கு அருகில் 
இருந்தும் என் மீது கருணை வைத்து ஏற்றுக் கொண்டீர்கள் ! தங்கள் 
திருப்பாதங்களை அனுதினம் கண்டு போற்றியதால் எனக்கு இந்த 
யோகம் கிடைத்தது . இன்று நல்ல நேரம் , முத்துக்கவிக்கு அருள் 
புரியும் வேந்தனே . எந்தாளு.. என்னைப் பிரியாமல் ஒ 
வேண்டும் . 


இவ்விதம் மன்னன் சாசேந்திரனைப் பார்த்து அதிரூபவதி 
வேண்டிக்கொண்டாள் . 


சாசேந்திர மன்னனிடம் அதிரூபவதி வேண்டிக் கொண்ட பின்பு , 
சந்திரோதயம் ஏற்படுகிறது சந்திரோதயத்தை கண்டு , அதிரூபவதி 
விரக வேதனை அடைகிறாள் சந்திரோபாலம்பனமாக , சகசி மீது 
பாடி ஆடுகிறாள் . 


ஆசை மிஞ்சுதே என் செய்வேன் 

ஆசை உன் மேலே 


என் 


10 


ஏகராச னளித்த போகராசனே 

சகசிராச ஒய்யார , தீரா 
மாரன் வளைத்தான் ஓர்வில்லை - அதி 
கோரமாய்த் தொடுத்தான் முல்லை 
அநுபோகம் சொந்தம் ஆகுமுன்னே 
அய்யா சுவாமி நீர்தந்த ஆசை மிஞ்சுதே. 


என்று பாடுகிறாள் . 


சுத்த விதரண தீரா 
சத்திர பதி கம்பீரா 

ராச ஒய்யார 
மகிழ்ந்து கூடசித்தம் 
இரங்கிடும் மாரா 


சகசி 


இந்த வேளையில் இந்த சந்திரோதயம் ஆனதே . எந்தன் 
மனது உடுருதே . சந்தனம் ஒழகிய மந்தரகிரி நிகர்த்த சுந்தர 
மான புயத்தையுடையவனே சோலையில் இளம்குயில்கள் கூவு . 
கின்றன . என் ஆவி பதைக்குது . பூவணைமிதில் என்னை மேவ ஓண்ண 
தோ வேசியர்க்கு பொன்னாசை , என்னாசை . உன் மீது என்பது 
அறியீரோ ? மாரன் போல வந்த கர்ணாவ தாரநிதியே மங்கைப் 
பருவமதில் கொங்கை பகலை கொண்டேன் . மதனன் ஒளித்திருந்து 
கணை வீசியது . தொடர்ந்து வருகின்றதே . என் மனம் ஏக போகமான 
சம்போகம் செய்ய நினைந்து மோகம் பொறுக்க முடியவில்லை . 

என் 
புத்தமுதம் சேர் அதாரத்தைப் பருக மகிழ்ந்து சேர 
ரங்கவில்லையோ . மோகம் தீர என்னை அணையாயோ ? என்று 
ன்பமயமான பாடலைப் பாடி ஆடுகிறாள் அதிரூபவதி . அச்சமயம் 
அதிருபபதியின் பதலையும் அவள் நிலையையும் கண்ட ச.சேந்திர 
ன்னன் கருணை கொண்டு தன் சம்மதத்தைக் குறிப்பாக வெளிக் 
காட்டியதை அறிந்தவளாய் மகிழ்ச்சி கொண்டு , மன்னனுக்குமுன் 
சென்று வணங்குகிறாள் . 


மனம் 


சாணம் , சரணம் மன்ளவரே ! என்னைக் காத்தருள் செய்ய 
வேண்டும் . இது வரையில் நான் கன்னிமாடத்திலிருந்தேன் . தங்கள் 
சித்திரப்படத்தைக் கண்டு காதல் கொண்டேள் , தங்களுக்கு பதினா 
யிரம் அழடு நங்கையர் இருந்தாலும் என்ளையும் ஒருத்தியாக ஏற்றுக் 
கொள்ள வேண்டும் . என்னைக் கல்யாணம் செய்து கொள்ளவேண்டும் 
என்று வேண்டிக்கொள்கிருள் . 


11 


இவ்விதம் அதிருபவதியை சகசேந்திர மன்னர் கல்யாணம் 
செய்து கொள்ளச் சம்மதம் தெரிவித்ததை உணர்ந்த அங்கதராசன் 
அதிருபவதிக்கு அறிவுரை கூறுகிறான் . 


பெண்ணே உன் தாய் தந்தையராகிய நாங்கள் மகிழ்ச்சி 
யடைந்தோம் . சகசேந்திர மன்னரின் மனமறிந்து நடத்து கொன் , 
மன்னருடன் வாழ்ந்து மைந்தர் பதினாறும் 

ம் பெற்று இனிது 
வாழ்வாயாக ! 


“ இந்த தினத்தைச் சுதின மாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தோம் 
நீ செய்த புண்ணியபலன் அதிசயமாகும் . பூலோகத்தில் நீ 
பெண்ணாகப் பிறந்ததும் புதுமை ! பூமியில் இதைவிடப் புகழ் 
வேறில்லை . - சகசேந்திரனின் வடிவம் எழுதிய சித்திர படலை நீ 
தேர்ந்தெடுத்ததும் எவர்க்கும் முடியாததொன்றாகும் . நாம் பூசித்த 
தெய்வம் இப்படி பாக்கியம் கிட்டியது என்று அறிவுரையும் கூறி 
புகழ்ந்து பாராட்டினான் . 


சகசி மன்னனை நோக்கியும் புகழ்ந்து பாராட்டினான் . சகல 
ஜனங்களும் மகிழ்ந்து மங்களம் பாடி சோபனம் கூறினார்கள் . 


இத்துடன் அதிரூபவதி கல்யாணம் நிறைவுறுகிறது . 


12 


அதிாவதி கல்யாணம் 


நாடக மாந்தர் 


1 . 


அங்கதராசன் : அங்கத தேசத்து 

மன்னன் 


2 . 


அம்புசாாணி 


3. அதிரூபவதி 


அங்கதராசன் மனைவி 
அங்கதரசனின் 

புதல்வி 


4 . 


சகசிமன்னன் 


தஞ்சை மராட்டிய 

வேந்தன் 


5 . 


அங்கதரானின் 

அமைச்சர் 


6 . 


: 


பாங்கி 

அதிரூபவதியின் தோழி 
7. சூத்திரதாரன் நாடகத்தை நடத்து 

பவன் 
8 . கட்டியக்காரன் : நாடகத்தைத் துவக்கி 

வைப்பவன் 


கதை நிகழ்ந்த இடங்கள் : அங்கத நாடு , தஞ்சை , 

அரண்மனை . 
காலம் : சகசி மன்னரின் ஆட்சிக் காலம் 

1684- 1712 


நாடகம் நடிக்கப் பெற் . ) இடம் : தஞ்சை , சகசி 

மன்னனின் அரண்மனை நாடகசாலை . 


அதிரூபவதி கல்யாணம் 

சை நாட்டிய நாடகம் 


இராகம் : நாட்டை 


தாளம் : 


சம்பை 


நோய மங்களம் 


ஜய 


ஜய பார்வதீ ரமண 
ஜய ஜானகீ 

ரமண 
ஐய அந்தக தமன 
ஜய மது ஸ u 

பதன ( ஜய ஜய ) 
ஜய திரிபுர ஹரண 
ஐய வேதோத் தரண 

அகிலதுத சரண 
ஜய ஜனா பண 

ஜய ஜய ) 
ஜய ரவிசசி தேத்ர 
ஜய அகிலநுத பாத்ர 

பன்னக சுசரித்ர 
ஜய ஜகன் மித்ர 

( ஜய ஜய ) 
ஜய நந்தி வரவாஹ 

ஐய அண்ட ஐ வாஹ 
ஜய நித்யோத் ஸாஹ 

ஐய சமித தாஹ ( ஜய ஜய ) 


Co 


ஜய 


m 


மங்களம் 


மகனீய தியாகேசுனிகி மங்களம்- நித்யமு 

மாபாலி தேவுனிகி மங்களம் 
கனக வசந்துனிகி சமனீய சரித்ருனிகி 

மனஸிஜ ஹருணிகி மங்களம் 
சோமாஸ் கந்த மூர்த்திகி சோபன ப்ரதுனிகி 

மாமித தயஸேயு சுவாமிகி மங்களம் 
போசலகுல சாகேந்திர பாஸுரகுல தேவுனிகி 

மாசிவ தியாகேசுனிகி மங்களம் 


2 


சூத்திரதாரன் : 


இந்தப்படிக்குத் தேவதா பிரார்த்தனை ஆன பிற்பாடு 
அதிரூபவதி கல்யாணம் என்கிற நாடகத்திலே கதா சங்கிரகமான 
அகவல் கேட்பிக்கிற மார்க்கம் . 


கதாசங்கிரக அகவல் 


மணி நிலத் தோங்கி மாண்புகழ் படைத்த 
அணிதரும் ஐம்பத் தாறுதே சத்தில் 
அங்கத தேசத் தரசென விளங்கும் 
அங்கத ராசன் அவனுக்கொரு கன்னி 
அதிரூப வதியென் றவள் பெயர் சொல்வர் 
அவள் , 
மதி நில வெரிக்கும் மாடத் திருப்ப 
தந்தையும் தாயும் தங்களி னுள்ளம் 
மந்திரிக் கியம்புவது வகையே கருமம் 
மூவரும் பேசி மொய்குழல் நினைவின் 
பாவனை அறிய பாங்கியர்க் குரைப்ப 
பாங்கிதான் உண்மையைப் பாவையைக் கேட்ப 
அங்கவள் தானும் அன்னமே தேனே 
என்மன துக்கே இசைந்த நாதனுக்கே 
தன்மன நிகழ்ச்சி இதுவே யென்றாள் 
அவ்வுரை உரைப்ப அரசனை வினவி 
செவ்வைசேர் சித்திர காரரை அழைத்து 
பார்உள மன்னரைப் பார்த்தறிந் தெழுதி 
வாருமென் றுரைப்ப அவரதை எழுதி 
வந்தார் அந்த மடல்வகை வகையாய் 
கொந்தா ரளகக் கோதைமுன் காட்ட 
அதிலொரு படத்தில் கண்ட காவேரி 
நதிமருவு சோழ நாடன்என் றுரைப்ப 
அம்மட லதனைச் செம்மையாய்க் கண்டு 


3 


மையல் கொண்டு மெய்யெலாம் தளர்ந்து 
வாடுமப் போது மன்னவன் அறிந்து 
நீடு காவேரி நிருபன் யார் என்று 
வினவ மந்திரியை விசயசங் கிராமன் 
போசல குலத்தில் புண்ணிய னேக 
ராசன் பயந்த சகசி ராசன் 
அவன்பே ரென் றியம்ப அப்போது 
நன்றெனத் துணிந்து நங்கைமுன் னுரைப்ப 
மடல்விடென் றவன்முன் வந்தபின் தானே 
தடமுலை குளிரத் தழுவுவ னென்ன 
அப்படித் தானே ஐயன் சகசேந்திரன் 
செப்பிடும் படிக்குச் சேரவாழ்ந் திருக்கும் 
திருக்கல் யாணச் செய்தியைத் தெரிந்து 
வருக்கமாய் நல்ல வகை வகையாக 
துதியதி ரூபவதிகல் யாணம் என்று 
ஒருபேர் நாட்டித் தெரிதரும் தமிழால் 
புவிபுகழ் முத்துக் கவியுரைத் தானே . 


4 


சூத்வா : இந்தப் படிக்கு அதிரூபவதி கல்யாணம் என்கிற 

நாடகத்தில் கதாசய் விதானம் எப்படியென்றால் சகல 
விக்ன ஹரமாக விக்னேசுவரன் வருகிற மார்க்கம் . 


தருவ 


வந்தே சிவ சுதம் 

வரதம் அமர நுதம் 
சுந்தர 

குணயுதம் 
சுப்பிரசன்ன வதனம் 
பாசாங் குசதரம் 

பணிவர கேயூரம் 
மூஷிக 

மோதக கரம் 
பாலேந்து சேகரம் 

பால சிந்தூர தரம் 
லாலித பக்த வரம் 

லீலயா விக்னகரம் 


வாகன 


சூத் வச : 

இந்தப்படிக்கு விநாயகர் வந்த பிற்பாடு கதாசம் . 
விதானம் எப்படி என்றால் அங்கத ராசன் நித்யா 
கொலுவுக்கு வருகிறார் என்று சகல ஜனங்களுக்கும் 
எச்சரிக்க , கட்டியக்காரன் வருகிற மார்க்கம் . 


தருவு 


இராகம் : மத்யமாவதி 


அங்கத ராசன் வருகிற னென்று 

அவரவர்க் கெச்சரிக்க 
கங்கணம் கையி லிலங்க 

கட்டியக் காரன் வந்தானே 


ரூ : 


இந்தப்படிக்குக் கட்டியக்காரன் வந்து எச்சரித்த பிற்பாடு 
உகதராசன் நித்யகொலுவுக்கு வருகிற மார்க்கம் . 


5 


( 2 ) 


விருத்தம் 


இராகம் : சௌராஷ்டிரம் 


தாளம் : ஆதி 


மனுநீதி வழுவாமல் வையகமெல் லாம்புரக்கும் 
மகுட வர்த் தனர்பணியும் மன்னர்கோ மானான தீரன் 
அன்னதான பரிபாலன் அங்கத்தே சத்துக்கதிபன் 
அதிசயமாகவே கொலுவில் அன்புடனே வந்தானே . 


அங்கதராசன் : 


வாரும் பிள்ளாய் கட்டியக்காரா , நம்முடைய குலஸ் . 
திரீயான அம்புஜபாணியுடனே நம்முடைய கன்னியான அதிரூபய . 
திக்கக் கல்யாணம் பண்ண 

வேண்டியிருக்கிறது . அதற்கு 
ஆலோ சனை பண்ண பாங்கியுடனே சொல்லி அழைத்து வரச் 
சொல்லும் பிள்ளாய் ! 


கட்டியக்காரன் : மஹாபாக்கியமையா சுவாமி ! 
சூத் - கட்டியக்காரன் போய்ப் பாங்கியுடனே சொல்லி ராஜ . 
பதனியான அம்புசபாணிக்கு எச்சரித்தபடியினாலே அம்புசபாணி 
வருகிற மார்க்கம் . 


தருவு 


( 3 ) 
இராகம் : ஆஹரி 


தாளம் ஆதி 


அங்கத ராசன் மனைவி அம்புசபாணிதான் 

இங்கே வந்தாள் இப்போது 
மங்கையாகும் அதிரூபவதி தன் தாதையை 
முன்பு கண்டாள் இப்போது 

( அங்கத ) 


( 4 ) 


கருல 


இராகம் : நாதநாமக்கிரியா 


கும்பமுலையும் குலுங்க 
அம்புச பாணிதான் வந்தாள் 

அன்னம் போலவே சொகுசுமீறிட 


6 


செம்பொன் மேகலை யிலங்க 
இன்ப மயிலென்ன வந்தாள் 
சுவர்ணம் போலவே தளதளவென்ன 

( கும்ப ) 
குங்குமம் குமு குமுவென்ன 
பங்கய மடந்தை வந்தாள் 

பூவைப்போல விளங்க வந்தாள் 
அங்கத ராசன் மனமும் 
அங்கமும் குளிரச் செய்தாள் 
இலங்கு சித்திரப் பாவை போல 

( கும்ப ) 
சூ : - இந்தப்படிக்த ( வந்த ) அம்புசபாணியைப் பார்த்து அங்கத 

ராசன் சொல்கிற மார்க்கம் . 
( 5 ) 


அங் : 


கன்னிகை பிரவுடையானாள் 

கல்யாணம் செய்ய வேண்டுமே 
கருத்தென்ன சொல்லுங் காண் 
பெண்ணே 

உளவாகவே 


அம்பு : - நானென்ன சொல்வது நாதா 

அவளை அழைத்து 
நாகரிக மாகவே கேளும் 

தேவரீர் தானே 


அங்க : அம்புசபாணியே நம் அதிரூப வதிதன்னை 
அழைத் திங்கே வரச்சொல் லுவாய் 

- இந்நேரமே 


அம்பு : - அப்படியே இந்நேரம் அழைத்துவரச் 

சொல்லுறேன் 
ஐயா சொகுசாக இப்போதே 

வரச் சொல்லுறேன் 


7 


சூத்வ : இந்தப்படிக்கு அம்புசபாணி சேடியைப் பார்த்து அதிரூ 

பவதியை அழைத்துவரச் சொல்லுகிற மார்க்கம் . 


அம்பு . வச : 

வாரும் பெண்ணே , சகியே , அதிரூபவதியை 

அழைத்து வா . 
சூத் வ : அம்புசபாணி அழைக்கச் சொன்னபடியினாலே , பாங்கி 

அதிரூபவதியிடம் , வருகிற மார்க்கம் . ( அதிரூபவதி 

பாடிக்கொண்டிருக்கிறாள் . ) 
( 6 ) 

தருவு 
இராகம் : ஆ UA 

தாளம் : சாபு 


- 


குங்குமம் கொதித்திடுதே காண் வெண்ணிலாவே 
குளிர நிலவெரித்தால் என்ன - வெண்ணிலாவே 
அங்கமெல்லாம் காமரசம் - வெண்ணிலாவே 
வந்து ஆரவே துளைக்குதுகாண் வெண்ணிலாவே 
குரும்பை முலைமேல் பசலை - வெண்ணிலாவே 
கொண்டதென்ன காரணமோ வெண்ணிலாவே 


சூத்வ : ( இந்தப் படிக்குப் பாடிக்கொண்டிருந்த அதிருப்பதியை 

பரங்கி அழைத்து வருகிற மார்க்கம் . ) 


( 7 ) 


நருவு 


ராகம் : கும்மகாய்போதி 


- 


அதிரூப வதியும் வந்தாள் 

அங்கத தேசத்தரசன் அளித்த கன்னிகை 
சதனம் சதனம் என்னவே 

பாங்கியர் சூழ 
சந்திர முகம் துளங்கவே 

( அதி ) 
சொகுசாய்ச் சிங்காரிச்சுக் கொண்டு - 

இரதியைப் போல 
சரச கன்னிகை வந்தாள் 
வகையாய் அங்கத தேசத்தில் 

இலக்குமியைப் போல 


8 


வனசாட்சி ஒய்யாரமாய் வந்தாள் - 


( அதி ) 


சூத்வ : ( இந்தப் படிக்குக் கன்னிகை வந்தவுடனே வந்த செய்தி 

அம்புசபாணி அங்கதராசனுடனே சொல்கிற மார்க்கம் . 


( 8 ) 


தருவு 


வந்தாள் அதிருப வதியும் சகியும்கூடி 

மன்னனே கொடைக் கர்ணனே 
செந்தாமரைக் கண்ணனே தீரனே 
கொங்கை பசந்தாள் தீரனே , ரண சூரனே 
இனிமேல் கல்யாணம் செய்யாதிருக்கப் 

போகாது 
புத்தி எப்படி சொல்லும் அப்படி 
மநுநீதனே உலகை மலரடியால் அளந்த 
மாயனே புலவர்க்கு நேயனே ! (வந்தாள் ) 


சூத்வ : இந்தப் படிக்கு அம்புசயாணி சொன்ன வசனம் கேட்டு 

அங்கத தேசாதிபன் அம்புசபாணியைப் பார்த்துச் 
சொல்லுகிற மார்க்கம் . 


ராஜ வசனம் : வாரும் பெண்ணே , அம்புசபாணி ! நம்முடைய 

கன்னிகையான அதிரூபவதிக்குக் கல்யாணம் பண்ண 
வேணும் . அவள் மனத்து உண்மையை அறிந்து 
சொல்வாய் 


அம்புசபாணி வசனம் : மஹாபாக்கியமாச்சு . அந்தப் 

படிக்கு அப்புறத்திலே அழைத்துக் கொண்டு போய் 
விசாரித்துச் சொல்கிறேன் ஸ்வாமி ! 


சூத்வ : ( இந்தப் படிக்கு அம்புசபா சகியிடம் சொல்லவே , 

சகி , அதிரூபவதியைப் பார்த்துச் சொல்கிற மார்க்கம் . ) 
( 9 ) 
சகி : அதிரூப வதியே நீ வாராய் 

தண்ணமுதே பரிமளமே வாராய் ! 


9 


அதிரூபவதி : வந்தேன் கான் என்னுயிர் சகியே 

-என்னை 
வரவழைத்தது ஏது சகியே ! 


சகி : 


மானே என்னுளத்தில் உண்மை . 

சொன்னால் - உன் 
மனது குளிரும் காண் குயிலே 


. 


அதிருபவதி : சொல்ல வேண்டிய தெல்லாம் 

சொல்வாய் 


சசி : 


உண்மை சொல்கிறேன் மனது ஒத்து 

கேளாய் ! 
கல்யாணம் செய்யவேணுமே உன் 
கருத்தெப்படியோ சொல்மின்னே ! 


அருதியவதி : 


என்மனம் ருசித்திருக்க நான் இணங்கி 

பாரியாவேன் அவர்க்கே 
அந்தந்த தேசாதிபரைக் கண்டறிவாய் 

எப்படி கன்னியே ? 
இந்த ஐம்பத்தாறு தேசாதிபரை 
எழுதி வந்தால் சொல்லுறேன் 

சொகுசாய் - 


கம் . வச : இந்தப்படிக்கு அதிரூபவதி தன் மனத்துக்கு சித்த 

நாயகனுக்கு பாரியாவேன் என்ற வார்த்தை கேட்டு 
சரியானவள் அம்புசபாணிக்குச் சொல்ற மார்க்கம் 


10 


தருவு 


ராகம் : தோக 


அம்மா உன் சரணம் சரணம் 
அதிரூபவதி தன் மனமறிந்து வந்தேன் 
என் வார்த்தை கேளாய் சரணம் 


10 


தேசா தீசரைக் காட்டினால் 
நேசமாய்ச் சொல்கிறேன் என்றாள் , 
யோசனை யிதுக் கென்ன நீர் 
பேச மடல் தாரும் அம்மா 


சூத் . வச சகி சொன்ன செய்தியைக் கேட்டு அம்புசப - ணி 
அங்கதராசனுடன் சொல்கிற மார்க்கம் . 


அம்பு வச : ஸ்வாமி , கேளும் அய்யா . சகி போய் , கன்னிகை 
மன - றிந்து வந்தாள் . அது எப்படி என்றால் ஐம்பத்தாறு தேசாதி - 
பதிகளையும் படத்திலேயே எழுதி வந்தால் , தான் பார்த்து அதிலே 
தன் மனசுகேற்ற நாயகனை ரூபாணலயசீலனை அந்தமாய் நிலவரம் 
பண்ணிச் சொல்கிறேன் என்றாள் . 


சூத் வச் : இந்தப் படிச்சு அம்புசபாணி வசனம் கேட்டு 
அங்கதாசன் சொல்கிற மார்க்கம் . 


அங்க . வச கேள் சகியே . நாமுடைய வாசலிலே மந்திரி - 
யான சுமதியுடன் சொல்லி ஐ பத்தாறு தேசத்துக்குச் சித்திர 
காரரை அனுப்பி அந்தந்த தேசாதிபரை அந்தமாய் ஸ் - ரூாப் 
படிக்கப் படத்தில் எழுதி அழைப்பித்து அந்தப் படங்களை மதி - 
மந்திரியைக் காண் வெரச் சொல் பெண்ணே ! 


மகாபாக்யமாச்சு . அந்தப் படிக்கு அழைப்பிக்கிறேன் 


சகி . வச : 
சுவாமி ! 


சூத் . வச : இந்தப் படிக்கு சகி சொன்ன படிக்கு ஐம்பத்தாறு 
தேசர் திபரையும் படத்திலே எழுதி வைத்துக் கொண்டு சுமதி மந்திரி 
படங்கள் கொண்டு வருகிற மார்க்கம் . 


11 ) 


தருவு 


தாளம் : ஆதி 


இராகம் : பைரசி 


கான 


அங்கத ராசன் மனதுக் 
யோசனைகள் சொல்லும் 


துங்க வைபோக முடன் 
சுமதி மந்திரி வந்தானே ! 


சூக் , வச : இந்தப் படிக்கு மந்திரி வந்து அங்கத தேசாதிபனைக் 
கண்டு படங்கள் எழுதி வந்த விருத்தாந்தம் சொல்கிந் மார்க்கம் . 





மத்திரி வச : ஸ்வாமி இந்தப் படங்கள் எழுதுறே போது . 
சித்திரகாரர் ( தங்களை தாங்கள் சொன்ன வசனங்களைச் சொல் . 
கிறேன் ஸ்வாமி ! 


12 ) 


தருவு 


அவரவர் நிற மாக 

வண்ணம் அடைத்து 
அவரவர்க் காபரண மெல்லாம் 

எழுதித் தீர்த்து 
வகை வகை யாகவே கறுப்பு 

ரேகை காட்டி - அந்த 
மன்னர் பாவம் 

அறிவதே மட்டும்- அதிலும் 
சகசேந்திரனை எழுதப் போகாது 

அவன ழகைக் கண்டால் 


அவனுக் கொத்த பேர் " ஆகாது 
பதனம் பதன மாகவே எழுதியதைப் , 

, 
பாரும் அவன் பாவனை ! 

எழுத வல்லவ னாரையா ? 
இப்படிப் பிரயா சையாக 

எழுதித் தந்தார் சுவாமி 
இந்தப் படங்க ளெல்லாம் 

சுவாமி 


பாரு 


மையா 


சூத் வச : இந்தப் படிக்கு மந்திரி வசனம் கேட்டு படங்க 
ளெல்லாம் பார்த்து சகி கையில் எடுத்து அதிரூபவதிக்குப் படங்கள் 
சட்டுகிற மார்க்கம் . 


12 


13 ) 


தருவு 


சகி . வச : 


பங்கய திதி நிகர் 
சங்கைப் படைத்த முகில் 
பாஞ்சால ராச னிவன் 
பாரடி யம்மே ! 


அதி . வச : 


எந்தன் அழகுக் கிவன் ஈடோ ? 
தன்ளு அப்புறத்திலே 
இன்னம் வேறே மடல் 
அடியே சகியே ! 


எட 4 


அங்க 

சங்க வைபோக 
துங்க முகுந்தன் நிகர் 
அச்சை ராஜேந்திரன் இவன் ! 


அதி . வச : 


எந்தன் அழகுக் கிவன் ஈடோ ? 
தள்ளு அப்புறத்திலே 
இன்னம் வேறே மடல் எட்டி 
அடியே சகியே ! 


சகி . வச : 


சோலர் பணிய 

பணிய வரும் வீராதி வீரன் 
சீன தேச ராசன் 


இவன் 


அதி . உச : 


எந்தன் அழகுக் கிவள் ஈடோ ? 
தள்ளு அப்புறத்திலே 
இன்னம் வேறே மடல் TL.14 
அடியே சகியே ! 


கி . வச : 


வட 


அதி . வச : 


காரார் குழலார்க் கொரு மாராவ தாரன் 

கலிங்க ராசன் இவன் ! 
எந்தன் அழகுக் கிவன் ஈடோ ? 
தள்ளு அப்புறத்திலே 
இன்னம் வேறே மடல் எட்டி 
அடியே சகியே ! 


13 


சகி . 


வச : 


அந்த ணாளர் முனிவரும் 
வந்து வந்து புகழும் 
பூரிய ராசன் 

இவன் 
அதி . வச : எந்தன் அழகுக் கிவன் ஈடோ ? 

தள்ளு அப்புறத்திலே 
இன்னம் வேறே மடல் 
அடியே சகியே ! 


எட்டி 


சகி . வச : சிந்தூரமும் மணியும் முந்தும் 

சேர ராஜேந்திரன் இவன் ! 
அதி . வச : எந்தன் அழகுக் கிவன் ஈடோ ? 

தள்ளு அப்புறத்திலே 
இன்னம் வேறே மடல் எட்டி 

சகியே ! 


அடியே 


சகி . வச : 


வைகை 


பையரவ மணியும் 
நதியு முள்ள 

பாண்டிய ராசன் இவன் ! 
அதி . வச : எந்தன் அழகுக் கிவன் ஈடோ ! 

தள்ளு அப்புறத்திலே 
இன்னம் வேறே மடல் எட்டி 
அடியே சகியே ! 


சகி . வச : 


துய்ய காவேரி வந்து 
பொய்யா மழை மலை நிரையும் 

சோழ ராஜேந்திரன் இவன் ! 
அதி . வச : எந்தன் அழகுக் கிவன் ! 

இசைந்த நாயகன் 
எங்கே என்கையில் தாடீ பெண்ணே ! 


14 ) என்றுமே யெடுத்துக்காட்ட 

மின்னதி ரூபவல்லி 
மன்றலார்சோழன் என்னும் மடல் தன்னை ஏந்திக் கொண்டு , 
குன்றெனும் முலையணைத்து கூர்விழி தனிலே யொற்றி , 
வென்றி சேர் மாரன்வாளி வெதுப்புற விரகம் கொண்டாள் . 


14 


மைய 


சூத் வச : இந்தப்படிக்கு சதியைப் பார்த்துச் சொல்கிற 

மாக்கம் , 
15 ) 

விருத்தம் 
அய்யனெங்கள் அங்கதரா சேந்திரன் செந்நெல் 

செழித்திடும் நாட்டில் அரிவை மாதர் 
துய்ய நறு நீராடித் துளையும் காலம் 

சுகந்தமொடு வசந்தவிழா தொடுக்கும் காலம் 
வையகமெல் வதுயை முடிக்கும் 

காலம் 
மதராசன் மலர்க்கணைகள் விடுக்கும் காலம் 
தையலர்கள் சூடும் வசத்த காலம் 

தமியேன் கன்னிகையாய்த் தவித்த காலம் 
16 ) 
தீராத 

லானேன் 
தளராத சிந்தy + 
தளர்ந்தேன் மெலிந்தேன் 
பாராத 

மடல் பார்த்தேன் 
தள்ளி விட்டேன் 

பாரமிது மேலே 
திருமுக மண்டலத்தைப் பாராய் 

வாயிதழ் சிவந்த 
செங்கனியைப் பாராய் 

மருமலர் அணிந்த புஜமோ 
கேயூரம் - வாய்த்த 

மார்பம் அகலமே 
தாமரை நிகர்த்த 

கரமோ நிலவு - தரு 
சாமளம் நிகர்த்த 
பூ 

மன்னர் வணங்கும் தாளோ 

இப்படியும் 

புருஷன் வந்து லபிப்பார்களோ 
17 ) 

தரு 
இராகம் . நாதநாமக்கிரியை 

தாளம் : ஆதி 
வெள்ளம் நிலையாத நீச்சாச்சே 

எந்தன் 
ஆவலாதி ஊரெல்லாம் பேசலாச்சே 

பணி யேகராசன் 
அருள் குமாரன் - ஜய 


மணி 


ஆசை 


ராசர் 


15 


ராமா வதாரன் சகசி ராசதீரன் 
மந்தர புயத்திலணி மாலை 

மாலை தாரன் 
வாய்முத்தமே தர மகிழ்ந்து பாரான் 

சந்தனம் கொதித்திடும் செந்தழ 
லாச்சே - குளிர் 
சந்திர னென்று சொல்வ தெல்லாம் 

வீணாச்சே 
பெண்ணாய்ப் பிறந்த பேர்களுக் கெல்லாம் 

தகையாச்சே - வளம் 
பேசும் இளம் குயிலுக்கும் பகையாச்சே 
மண் பிறந்த மனிதர்க்கு இதுதானா 

( ஆசை ) 
18 ) 
இராகம் பைரவி : 
என்ன செய்வேன் 

மானே 
என்ன 

செய்வேன் 
மன்னன் 

சகசேந்திரன் தந்த 

மையல் பொறுக்குதில்லை ! 
வேதன் விதித்த விதி ஏதோ தெரியுதில்லை 
நாதன் இவனே யென்றே குறித்தேன் காண் 

பரவசமும் வருது பார்க்கத் தெவிட்ட வில்லை ! 
ஆ ஆ பெண்ஜன்மமும் எவர்க் கானாலும் 

சோழேந் திரனே எனது தார்வட்ட முலைமேல் 
ஆழவும் கிடைக்குமோ ஆவல் அடங்கவில்லை ! 
மட்டில்லாமல் என்னை வருத்துவ தேனோ 

புருடர் குணம் இப்படிச் செய்வாரோ - இந்த 
பூமிதன்னில் நானும் பிறந்த நேரமோ 

வருடம் சென்றாலும் கடல் ஓயாதோ 
வற்றிடம் வெண்ணிலவு காயாதோ ! 

முகுளித மலர்ந்த மலர் முடியேனோ எங்கள் 
முத்துக் கவி தமிழ் தன்னைப் பாடேனோ! 

சகசி ராசர்க்கு மனம் வாராதோ - அவர் 
தழுவி யெந்த னாசை தீராரோ ! 


16 


19 ) 


இராகம் , பிலஹரி ! 


அடியே 


ஒரு க்ஷணத்தில் அழைத்து வாடி 

மானே ! 
வரு நாவலர்க் குதவும் மன்னன் 

சகசேந்திரன் தன்னை 


விகிசித மலர் முகமும் 

பவழ வாயும் 
விசயம் மிகுந்த புயமும் 


சிகர முலையார்க் காசை 
சிந்தையில் 

யிருக்க 
தெவிட்டாத 

லானேன் 


கூம் . 


பைய 


ஏதோ காதல் ஆனேனடி 
அவனைக் கூடி 

கூடி யிருக்க 
கிடைக்கு மோடி. 


மெள்ள 


மாதே என்னை 
ஆதரவாகச் சொல்லி 

வசமாக்கி 
அந்த ரங்கமாக என் வளைவினில் 


மெத்தவும் சொன்னால் ஏதடி 

மகிழ்ந்து கூடி 
வேடிக்கை பார்க்க 

வேணுமடி 


முத்துக் கவி புகழும் 

சத்திரபதி விநோதன் 
முருகன் 

சக சேந்திரன் 
மேக மன்மதன் தன்னை 


( ஒரு கூண ) 


17 


20 ) 


அடியே 


கூட்டிவா 

பெண்ணே கூட்டிவா 
கூட்டிவா அளகை வாழும் குரிசில் 
சசி பூபனை 

( கூட்டி ) 
கெட்டி 

யாக இந்நேரமே 
கிருபை வைத்து 
வைத்து வரச்சொல்லி 

( கூட்டி ) 
வளையும் கருப்பு வில்லி 

வந்து தொடுத்ததை நல்கி 
முரளீச குணம் புல்லி 
முன் மொழிந்தது சொல்லி 

( கூட்டி ) 
விடுக்கும் தூது 

காண் தொடுத்து 
அடிக்கடி நீ அழைத்து 
அந்த மாகவே 2 பொத்து 

( கூட்டி ) 
முத்துக்கவி தமிழ் பாட 

முல்லை மல்லிகை 
தத்தை நல்லார் கொண்டாட 
சகசி ராசனைக் 

( கூட்டி ) 
21 ) 

பதம் 


தாளம்; 


வாரசனோ மையல் தீரானோ 
வாரானோ என் மையல்தீர 


( வாரா ) 


மன்னன் ஏகேந்திரன் குமாரன் 
தாரார் புயன் என் சுவாமி 


( வாரா ) 


18 


கூடி 


சகசி ராசன் என்னிடத்தில் ( வாரா ) 
பாகெனும் மொழி யறிந்த 

பார்மிசை கோடானு கோடி 
வாகு! - 

யிருக்க 
மயங்கி நான் பாவி கொண்ட 
மோகமும் எனது தாபமும் 

டிங்கியே இப்போதே 
கூட்டிவா குரிசில் சகசி பூபனை 

தயவு செய்வாய் இப்போதே ( வாரா ) 


கண் 


22 ) 


தூரமோ 


நேரம் அனேக மாச்சுதே 
நின்மனம் அறியாத துண்டோ 

காதமோ வீடு 
சோரமே செய்யு சார் 
வியங்கிய 

வாரமோ இதென்ன 
ஓரமோ வரவும் பாரமோ 
நல்லது என்றன் பாங்கிமார் போய் 

அழைத்தாலும் 


( நேர ) 


விளங்கும் 


நீடிய பொன்னி நா டாளும் 

நிருபன் சகசேந்திரன் பலர் மெத்தை 
கூடியே யிருவரு மாய் 
கொஞ்சிக கொஞ்சி விளையாட 
மூர்க்கவி 

பதம்பாடி பே 
மகிழ்ந்து கொண்டா டவே 
வி நீதையுடன் 

( நேர ) 
த்வச : 
இந்தப்படிக்கு கள்ளிகை 

படக்கைப் பார்த்து 
அதனலே மோகம அடைந்து விரகம் அநுபவிக்கிற சமயத்திலே சதி 
கனனிகையைப் பார்த்துச் சொல்கி ) மார்க்கம் . 


5 


சகி.வச : 

வாரும் பெண்ணே அதிருபவதியே . அப்படி எதற்ப் 
பாதைப்படுகிறாய் ? இப்பாதல்லவா உன் மனசு தெரிந்தது . இந்தச் 


19 


சேதி உன் மாதா பிதாவுக்குச் சொல்லி உன் மனதுப் படியேகார்யம் 
பண்ணிக்கொண்டு வருகிறேன் அம்மட்டும் இங்கே இரு பெண்ணே ! 
சூத் . வச : 

இந்தப்படிக்குக் கன்னிகையோடு சொல்லி பாங்கியான 
வள் அங்கதராசனைக் கண்டு சொல்கிற மார்க்கம் . 


தருவு 
இராகப் : பூசாலம் 

தாளம் : ஆதி 
அங்கத ராசனே 

சரணம் சரணம் - எங்கள் 
அதிரூப வதி தன் காதல் கேளாய் 
துங்கன் சோழேந் திரன் ரூபம் 

எழுதிய மடலைக் கண்டு 
துடித்தாள் 

கையில் எடுத்தாள் 


அவனுக்கே பாரி யாவேன் என்றுரைத்தாள் 
பின்னை 

யாரையும் எண்ணாள் 
அன்னம் 

உண்ணாள் 
சிவனுக்கே தெரியும் - அவள் 

என்றால் 
செப்ப முடியாது 

காணும் ஐயா 


துன்பம் 


சூத் . வச 
இந்தப்படிக்கு எல்லாம் 

சொல்லக் கேட்டு 
அங்கதராசன் அறிந்து மந்திரியைப் பார்த்து சொல்கிற மார்க்கம் . 


அங் . வச ; 

கேளும் மந்திரீயே , சோழதேசா தீசுவரன் யார் ? அவர் 
மீது நம்முடைய கன்னிகை அதி மோகமாயிருக்கிறான் . சொல்லும் 
ஐயா . 


மந் . வச : 

மெத்த நாணம் ஆச்சு , இம்மாத்திரம் தெரியாமல் 
எப்படி ராச்சிய பரிபாலனம் பண்ணுகிறீர் ? இந்தத் தேசங்கள் 
ஐம்பத்தாறுக்கும் ஏகசக்கிர . திபதியாயிடிக்கிற ஸ்வாமியைத்தெரியச் 
சொல்லச் சொல்லி கேட்கிறீரன்றே ! அதனால் 

சொல்கிறேன் ? 
தேகளும் ஐயா . 


20 


தடுவு 


ராகம் : மத்யமவதி 


பேரூர் சொல்கிறேன் எந்தெந்த நாளைக்கும் 
பெருகும் காவேரி பாயும் திருநாடன் 

( பல்லவி ) 
சேரலர் பராவிய தஞ்சை நராதிபன் 

செய்ய போசல குலம்வந் துதித்தோன் 
சத்திரபதி யரசன் மகர கேதன முகில் 
சரிஜா விருது 

விருது பெற்ற பண சூரன் 
உ + 5 மன் ஏகராசன் உ தவும் சகசேந்திரன் அவன் 
யர்ந்த பால்வியால் மிக ஓங்கியவன் காண் 

( பேரூர் ) 
இந்தப் படியெல்லா .. சுமதி மந்திர் சசசேந்திரம். 
ச.னியைச்சொல் அங்கதராசன் மிகவும் சந்தோ . 
ஷமாய்ச் சொல்கிற மார்க்கம் பாரு ! 


" 


சவசனம் 


வலம் சுபதி மந்திரியே சகலதசத்துக்கும் ஏசு 
சக்ர திபதி யாயிருக்கிற சகசிமகாராஜ 
ஸ் 

பாமி என்ற சொல்லாமல் தேடி தேசாதீசு . 
உர என்று நீர் சொன்னபடியாலே நான் யார் 
என்று சங்கிச்சுக் கேட்டேன் . நீ இப்போது 
சொன்னபடி முந்தகே தெரியச் சொன்னால் 
எ.பர னாலும் லே - நாதனாயிக்கிற ஸ்வாமி - 
யை அறியாத பேரும் உண்டே . ! இப்படி வந்த 
தெல்லாம் 

உலனுடைய பிரபையேயல்லாமல் 
கற்றப யல்ல உன் மேலே தோஷமில்லை . 
ஆனால் சொல்கிறேன் கேளும் ! 


25 ) 


தருது 


ராகர் சௌராஷ்டிரம் : 


மனதுக்குச் சம்மத மாய் 

வந்தது யோக மல்லவோ 
இனி ஆலோசனை என்ன 

அவர வர்கள் ஆலோசனையும் 


21 


அவள் நினைத்த நினைவும் 

சிவனை நினைத்து முடித்த 
தெய்வீகமும் என்ன சொல் 


( மனது ) 


கண்ணுக்கு ருசித்த தல்ல 
கன்னி யர்க் கனு 

கூலம் 
கண்ணுக்கு மாத்திர மல்ல 

லர்க்கும் யாவர்க்கும் 


காவ 


( மனது ) 


இப்படி நல்ல சம்பந்தம் 

எய்தியது உச்சித மன்றோ 
அப்படி யே சசுசேந்தி ரர்க்கே 
அடை வாய்க் கல்யாணம் செய்வோம் 

( மனது ) 
ஆரால் பேரு மந்திரியே , ரத்ன ஸபா கச்சது காஞ்ச 
னேனாம் கிரி ? போலே நம்முடைய கன்னிகையும் சகசி மஹாராஜ 
பைக் கூடியிருக்கட்டும் . 


தத் எ : 


இந்தப் படிக்கு மந்திரீயைப் பார்த்துச் சொல்லி 
விட்டு பாங்கியைப் பார்த்து சொல்கிற மார்க்கம் . 


அங் . வச : 


வர , சகியே , அதிரூபவதி மனசுப் படியே 
அனுகூலம் பண்ணுகிறோம் . கன்னிகையை 
அழைத்துக் கொண்டு 


வா . 


இந்தப்படிக்கு, சகி கன்னிகையை அழைத்துக் 
கொண்டு வந்து விட சகியைப் பார்த்து அங்கத 
ராசன் சொல்கிற மார்க்கம் . 


அங் வச 


சகியே கேளாய் . கன்னிகை மனசு இப்படியிருச் 
கிறது . நீ ஏகச் சக்கிராதிபதியாயிருக்கிற சாசி 
மஹாராசேந்திரனுடைய சமுகத்துக்கு அலகு . 
டைய மனசறிந்து வா , பெண்னே ! 


22 


நத்.வச ) 


இந்தப்படிக்கு பாங்கியுடனே அங்கதாாசன் சொன்ன வார்த் 
தையைக் கேட்டு சயனிசை பாங்கியைப் 

பார்த்துச் சொல்கிற 
urttad , 


( மிந்த மொடிசே ) 


26 ) 


தருவ 


இராகம் . கரடி : 


தாளம் . 


தூது செல்ல வேண்டாம் 

காண் 
தோகையே கேளாய் 
மாதர்க் கெல்லாம் ஏற்ற மாரன் 

சக சேந்திர னிடத்தில் 


( தூது ) 


மன்ன 


மட்டில் லாத மாதர்கள் 

னிடத்தி லுண்டு 
அட்டி வார்த்தைகள் சொல்வார் 
அப்படி வர 

லாமோ 


( துது ) 


வண்ண 


மட 


லெடுத்து 
மானம் பாராட் டுவதோ 
என்னை முன் விடுத்தாலே 

யானே பேசிக் கொள்வேன் 


( தூது ) 


LOIT 


வணங்கிக் கடுமம் சொல்லி 

வழக்கும் கணக்கு 
இணங்கிச் சகசேந் திரனை 

இதமாய் அணிந்து கொள்வேன் 


( தாது ) 


23 


சூத் வச : இந்தப்படிக்கு அதிரூபவதி சொன்ன வார்த் . 
தையைக் கேட்டு அங்கத தேசாதிபதி அதிமோகனமானாள் என்று 
அறிந்து இனிமேல் தாமஸம் பண்ணலாகாது என்று கல்யாணத் 
திற்குப் பயணம் புறப்பட்டு வருகிற மார்க்கம் . 


27 ) 


தருவு 


சேனி : 


பந்து கண்டான் சமுகத்தை 

( வந்து ) 
வந்த மன்னியர் மகுட வர்த்தனர் 

சொந்த மாகிய உறவின் முறையுடன் 
இந்திரன் அங்கத ராசன் காவேரிக்கு 
இறைவன் சகசேந் திரன் சமுகத்தில் 

( வந்து ) 


பேரி பூரி கடாம் தடாரி கள் 
பெரிய மேளமு மேமு ழங்கிட 

ணங் களும் வாசியும் திறை 
யாகவே கொண்டு சினேகம் பண்ணவே 


வாா 


ரூத் வ : அவ் - தாாசல் தூரத்திலே நின்று சக மஹா 
ரசந்திரதை நான் பார்த்து தன்னுடைய கன்னிக்குக் காட்டிச் 
சொல்கிற மார்க்கம் . 
28 ) 

தருவு 
இராகம் . நீலாய்யரி : 

அட . தாளம் : 
னது நாயகன் 

நாயகன் இவன் மானே 
நாளும் தினக ரோதய னான 
ஸ்ரீ சகசி ராசன் 

( உனது ) 
போசல குலத்தில் வந்த வீரன் 

ஏக 
பூபாலன் ஈன்ற ளித்த புண்ணிய குமாரன் 


24 


வாச 


மகள் வாழ் தஞ்சை யூரன் 
சோழ மண்ட லாபதிபன் வீறுயர் 
வச்சிர சரீரன் 

( உனது ) 


தியாக ராசரைப் பணியும் நேசன் 

வீர சிங்க மன்ன தரி யலரை 
சயித் தருள் 

விலாசம் 


மா 

கனக மேரு நிகர் 
போசன் 

வல்லமை யினால் 
ஓங்கி வளர் காளி தாசன் 

(உது ) 


கல்வி 


முத்துக் கவிக் கருள் சோமன் 

மாதர் மோகன் சகசேந்திர னென 
பொழியும் சம : 

ராமன் ளைத்த 

(உனது ) 


சிவ பூசை செய்யும் நேமன் 

மையல் அறிந்து அணைய រាល 
வசந்த 

காமன் 


(உனது ) 


சூத் . வ 4 : 


இந்தப்படிக்கு அங்கதராசன் ஸ்ரீ சசுசி 

சேந்திரனே உன்னுடைய நாயகன் என்று 
காண்பித்தவுடனே நாயகனைப் பார்த்து தன் - 
னுடைய விரகம் 

நாயகனுக்கு மனுவாகச் 
சால்லச் சொல்லிப் பாங்கியைப் பார்த்துச் 
சொலகிற மார்க்கம் 


( 29 ) 


தகவு 


விவர மாய்ச் 

மாய்ச் சொல்லாய் 
அடியே மானே 
விவர மாய்ச் சொல்லாய் 


( ப ) 


25 


அளகை வேந்த னேகேந்திரன் அருள் 

தனய னென விளங்கும் 
சகசி ராச 

ராசனுக் 

க்கே 


மகா 


(விவ ) 


கூவ 


சதனம் சதன மென்று 

பதனம் குயில்கள் 
மதனள் கணைகள் வந்து 

விதனம் செய்வ தெல்லாம் 


( விவ ) 


மலய மாருதம் வந்தாலும் 

கலங்கியே என் மனது 
உலையில் மெழு கென்னவே 

நிலை தளர்ந்த தெல்லாம் 


( விவ ) 


முத்துக் 

கவி பு ாழும் 
சத்திரபதி சகசேந் திரன் என் 
குத்து முலை மேல் 

சித்தம் இரங்கும் படி 


கூட 


( விவ ) 


சூத் வச : 

இந்தப்படிக்கு கன்னிகை வார்த்தையைக் கேட்டு சகி சகசி - 
மகாராசேந்திரனைப் பார்த்து சலாம் பண்ணி நாயகனை அபிமுகம் 
பண்ணிக் கொண்டு நாயகி விருத்தாந்தம் சொல்கிற மார்க்கம் . 
பராக ! 


30 ) 


தருவ 


பராகம் . தோடி : 


தாளம் . ஆதி 


ஆனாலும் இவளாசை மெத்த 

அதிக மானாள் ஐயா 


( பல்லவி ) 


26 


( அநுபல் ) 


தேனார் கமல வதன 

சகசி தீரனே யென்ளையா 
வாராள் புத்தி சொல்லி வேண்டினும் 

மனது திரும்பி வாராள் 
பாராள் எந்தத் 

எந்தத் திருநாளையும் 
பாவி துயரம் பாராள் 


தேராய் மனதை எனச் 

சொன்னாலும் 
தெளிந்து மனம் தேராள் 
தாரார் அ எக பாங்கி 

மார்க்கும் 
தானா திக்கியம் 
திக்கியம் தாராள் 

( ஆனாலும் ) 


31 ) சின்ன 
சின்ன வயதில் சின்ன முலையாள் 

செம் பவள வாயாள் 
இன்னம் உன்னை 

வருவார் என்றே 
இன்னம் 

எண்ணி யிருந்தாள் 


தன் 


சக 


தன்னந் தனி.ே தானி ருந்து 

னங்கமே நொந்தாள் 
அன்னம் 

தன்மேல் குறியா யெண்ணரி 
அன்னம் உண்ணப் பொருந்தாள் 

( ஆனாலும் ) 
32 ) தஞசை கதிபன் 

சேந்திரனே 
தஞ்ச மென்றே அடுத்தாள் 
நெஞ்சில் உன்னை நினைந்து 

நெஞ்சைத் தூது விடுத்தாள் 
மிஞ்சு வடிவை 

உன்னி 

ஆவல் 
மிஞ்சி மடல் எடுத்தாள் 
இன்சொல் முத்துக் கவி தமிழின் 

இன்சொல் படிக்கத் தொடுத்தாள் 


கூடி 


27 


சூத் .வச : 

இந்தப்படிக்க நாயானுட னே சொல்லிய , பின்பு பாங்கி 
கன்னிகையைப் பார்த்துச் சொல்கிற மார்க்கம் . 


33 ) 


தருவு 


கிடைக்குமா மானே இந்த 

சுவாமி நேசம் 
கொடைக் கர்ணன் சகசேந்திரன் 
குளிர்ந்த குணத்தைப் போல 

( கிடைக் ) 


முப்போதும் பசி யாதே 

மோகமும் அடங் காதே 
எப்போ தும்பிரி யாதே 
இருந்தா லும் தெவிட் டாதே 

(கிடைக் ) 


மருவி யதிரூப மாலும் 

மலர யன் தனைப் போலும் 
தாணி தன்னில் மென்மேலும் 

தவசு தான் செய் தாலும் 


(கிடைக் ) 


வ , முத்துக் கவி பாகம் 

வளர் தமிழுக் கேற்ற தியாகம் 
தரு சகசேந் திரன்சம் யோகம் 

தழுவிப் பார் நல்ல சினேகம் 


சூத் வச : 


இப்படிக்கு அந்தத் தேசாதீசுவாள் சாசி மகாராசேந்திரனைக் 
கண்டு சொல்கிற மார்க்கம் . பராக ! 


28 


34 ) 


மகா 


தருவு 
சரணம் தாமரைக் கழல் 
சரணம் 

சரணம் எங்கள் 
சகசி 

ராசனே 
சுவாமி பாரகு ! 

(சாணம் ) 
கருணா கரனே ஏக மகிபதி பாலனே 
கர்ணனே வளமிகு காவேரி நாடனே 

( சரணம் ) 
அரிய தவசு செய்து 

சிவ கடாட்சம் தன்னாலே 
அதிரூப வதி தன்னை 
அன் 

பாக மகிழ்ந்து 


புதுமை 

யாக அமுதம் 
ஊட்டி வளர்த்த பலன் 
உதவி யாச்சுதே பாக்கியம் 
பொங்கி னேன் 

சுவாமி 


( சரணம் ) 


போசல வம்ச தீபா 

ரகு குல பானு சந்திரா 
புத்தியில் மதி பூகா 

புண் ணிய சரீரா 
வீசு புகழ் சோ ழேந்திரா 

வீராதி வீர தீரா 
விந்தை யாய்க் கல்யாணம் 

செய்து விளங்கும் சக சேந்திரா 


( சரணம் ) 


சூதி .வச : 

இந்தப்படிக்க அங்கத தசாதிபன் -கசி மகாராசேந்திர . 
னுடனே பேசி , தனனுடைய கன்னிகையைப் பார்த்துச் சொல்கிற 
மார்க்கம் . 


29 


கேளாய் அதிருபவதியே உன்னுடைய நிமித்தமாய் நாய் . 
கல் சகசி மகாராஜனுடனே சொல்ல வேண்டியதெல்லாம் சொன் . 
னோம் . இனிமேல் நீ பேசிக் கொள்ள வேண்டியது பேசிக் கொள் 
அம்மா ! 


என்னி . வசனம் : 


உத்தரவுப்படிக்கு 


மகா பாக்ய மாச்சுது . னுடைய 
அப்படித்தான் பேசிக் கொள்கிறேன் . 


மாதா பிதா உத்தரவின் பேரில் கன்னிகை சகள் மகா 
ராசேந்திரனுடனேயே பேசுகிற மார்க்கம் . 


35 ) 


தருவு 


இராகம் . கல்யாணி : 


தாளம் . ஆதி : 


பூதலத்தில் ஐயா நான் என்ன 

புண்ணியம் செய்தேனே 
சீதள முகார விந்தா 
ஸ்ரீ சகசி 

ராஜ சந்திரா ( பூத ) 
அதிரூப வஞ்சியர் கூடி 

ஆயிரம் பேர் இருந்தாலும் 
இதமாக 

வே எந்தன் மீதில் 
இருதயம் சுவாமி வைத்தபோதே ( பூத ) 
அம்புச பாதங்கள் தம்மை 

அனுதினம் காண்பேன் நான் 
நம்பின தெய்வமே தெய்வம் 

நல்ல நேரம் நல்ல யோகம் 
இந்தப் படி எந்த நாளும் 

இங்கித மாகவே சேரும் 
விந்தை முத்துக் கவிக்கருள் 

வேந்தனே சகசேந் திரனே ( பூத ) 


30 


36 ) 


தருவு 


என் 


ஆசை மிக்கதே என் செய்வேன் 

ஆனை உன் மேலே 
தேச ராசனாம் ஏகராச னளித்த 

போச ராசனே 
சகசி ராச ஒய்யாரா தீரா 

( ஆசை ) 
மாரன் வளைத்தான் ஒரு 

வில்லை 
வளைத்து அதில் 
கோரமாய்த் தொடுத்தான் முல்லை 

தொடுத்த பின்பு 
ஊரெங்கும் 

அது வல்லாமல் 


ஆரம் பூசுதல் தொல்லை 

ஆவலுக் குண்டோ எல்லை 
தாரார் குழலாள் சொல்லை 
சகிக்கத் தான் போகு தில்லை 

( ஆசை ) 


மாருதம் வர ஆர முலையாள் தந்த 

அது போகம் சொந்த மாகும் மன்னரே 
அய்யா சுவாமி நீர் தந்த 

( ஆசை ) 


37 
) 


தருவு 


சுத்த விதரண வீரா 

மகிழ்ந்து கூட 
சித்தம் இரங்கிடும் 

செந்தமிழ் பாட 
முத்துக் கவிக்கருள் தீரா 

தஞ்சைக் கதிபா 


மாரா 


31 


இத்த லம் புகழ் சூரா 
ஏசு 

ராச குமரா 
சத்திர பதி கம்பீரா 
சகசி ராச ஒய்யாரா 


( ஆசை ) 


சூத் வச : 


இந்தப்படிக்கு நாயகனுடனே பேசுகிற போது இதற்குள் . 
ளே சந்திரோதய பாரத்தைக் கண்டு நாயகனைப் பார்த்து நாயகி 
சொல்கிற மார்க்கம் , பராகு ! 


38 ) 


தருவு 


இராகம் , பந்துவராளி ! 

தாளம் . ஆதி : 
இந்த வேளையில் இந்த 

சந்தி ரோதயமும் ஆனால் 
எந்தன் மன துருகுதே 


சந்தனம் ஒழுகிய மந்தர 

கிரிநிகர் 
சுந்தர 

புயன் 


மான 


காவில் இளம் குயில் 

கூவும் பொழுதில் எந்தன் 
ஆவி பதை பதைக்குதே 


தூவி அணை விரித்த 

பூவணை மீதில் என்னை 
மேவ நினைத்தால் ஒண்ணாதோ 
பொன்னாசை வேசி யர்க்கு 

உள்னாசை யவள் மீதில 
என்னாசை உன்மேல் அன்றோ 
மன்னா சம் பன்னா 

கர்ணாவ தார நிதியே 
மாரன் போல் வந்த 


32 


மங்கைப் பருவ மதில் 

தங்க மென்னவே யிடு 
கொங்கை பசலை கொள்ளுதே 

துங்க மதனன் கணை 


எங்கோ ஒளித் திருந்து 

இங்கே தொடர்ந்து வருதே 
ஏக போக 

சம்போகம் செய்ய நினைத்து 


மன 


மோகம் பொறுக்கு தில்லையே 

ஏக ராச பாலாருள் 
தியாக ராசரைப் போற்றும் 
மோக 

மதனனே 


ராச 


புத்தமுதம் சேர் 

ரத்தை மகிழ்ந் துண்ண 
சித்தம் இறங்கு தில்லையே 

முத்துக் கவி புகழும் 


சத்திர பதி சகசேந் திரன் 

மோகம் தீர அணையாயோ 


ஆத , வச : 

இந்தப்படிக்கச் சொல்லுகிற போது ச.சி மகாராசதே சந் 
திரஸ்வாமி தன்னிடத்திலே கிருபை வைத்து அபிப்பிராயம் 
அதிரூபவதி சொல்கிற மார்க்கம் . பராக ! 


என 


39 ) 


தருவு 


சரணம் சரணம் உம்மை 

நான் வந்த ணைந்தேன் என்னை 
தற்காத்துக் கொள்ள 


வேனும் 


சுவாமி 

நான் காமி 


33 


ரூணு 

கரனே ஏக 
மகிபதி பாலனே 
கர்ணனே சகசே ந்திர 

காவிரி நாடனே 


( சரண ) 


இதுவரையும் கன்னி 

மாடத் திருந்தேன் உம்மை 
எழுதிக் கண்டேன் அநுசரித்தேன் 


பதினா யிரம் பெண்கள் 

இருந் தாலும் என்னை 
பத்திலே பதினொன் றாய்ப் 

புரக்க வேணும் காண் 


( சரண ) 


காமினிநான் தேவரீர் காமராசன் 

கல்யாணம் செய்தென்னைக் 
கலந்தாள நினையும் பூமி பாலனே 


பசுந்தமிழ் முத்துக்கவி புகழ் 

போசல சக சேந்திர 
போக தேவேந்திரா 


( சரண ) 


சூத் . வச 

இந்தப்படிக்கு அதிரூபவதியின் மேல் சகசி மகாராசேந் 
திரர் மனதிரங்கி அங்கீகரித்தார் என்பதைக் கண்டு கள்னிகை 
யைப் பார்த்து அங்கதராசேந்திரன் சொல்கிற மார்க்கம் . பராரு ! 


40 ) 


தருவு 


இராகம் , தேசாட்க்ஷ : 


அதிருப வதியே கேளாய் 

அம்மா என் பெண்ணே 


34 


ஆனாலும் நீ செய்த பலன் 

அதிசயம் அம்மா 
புதுமை நீ பெண்ணாகப் பிறந்ததும் 

பூலோகத்தில் அம்மா 


பூமியில் மிக்கயான் எதுவும் 

புகழல்ல அம்மா 
எழுதி மடல் எடுத்ததும் 

எவர்க்கும் வாரா தம்மா 


இப்படி வந்ததும் யாதும் 

என்ன சொல்வேன் அம்மா 
தொழுத தெய்வம் சொல்லப் 

போகா தம்மா 


சுதினம் சுதினம் என்று 

சுகம் பெற்றோம் அம்மா 
அன்னை தந்தை மனம் 

மனம் குளிர்ந்து 
அன்புகந் தோம் அம்மா 


தின்படி 


அவர் மன 

அறிந்து நட வம்மா 
மன்னர் பணியும் சகசி 

மன்னனைக் கூடி 


மைந்தர் பதினாறும் பெற்று 

வாழ் வாய் இனி யம்மா 


சூத் . வச : 


இந்தப்படிக்கு அங்கத தேசாதீசுவரன் கன்னிமையைப் 
பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிய பின்பு . சகசி மகாராசேந்திரனைப் 
பார்த்துச் சொல்கிற மார்க்கம் , 


35 


ஆ ஹாஸ்ய மன்யத் புனருக்த பூதம் 
ச்ரேயாம்ஸி ஸர்வாண்யபி ஜக்ஷஸ்தே 
புதரம் லபஸ்வாத்ம கிருகானு ரூபம் 
பவந்த மீட்யோ பவத : பிதேவ 


சூத் . வச : 


இந்தப்படிக்கு சகசி மகாராசேந்திரனைப் பார்த்து அங்கத 
ராசன் சொன்னதைக் கண்டு சகல ஜனங்களும் சந்தோஷிச்சு 
சோபனம் மங்களம் பாடுகிற மார்க்கம் . 


41 ) 


மங்களர் - சோபனம் 


நாகரிக 

மகராச நா பதிக்கு 
வாகையணி ஏக ராச மைந்தனுக்கு 

( மங்களம் ) 


மேக நிகர் மாயனுக்கு 

வித்யாதி காரனுக்கு 
போக தேவேந்திர 

சகசி பூபதிக்கு 


( மங்களம் ) 


மகர 


கேதன 
போசல வம்சனுக்கு 
விகட மன்னியர் 

பணியும் விசயனுக்கு 


( மங்களம் ) 


சிகர கோபுரங்கள் சூழும் 
தென்னளகை வாசனுக்கு 

( மங்களம் ) 


சகசி ராசனெங்கள் 

சதுரனுக்கு சோபனம் சோபனமே 


மாகேந்திர சகசி ராசேந்திர மங்களம் 

போக தேவேந்திராய புவனைக வீராய 
வாகீச பாண்டித் தியாய மங்களம் 


அதிரூபவதி கல்யாணம் 


பாடல் முதற்குறிப்பகராதி 


பாடல் முதற்குறிப்பு 


பா . எண் 


பக் . எண் 


4 


1 
23 


19 
10 


11 
3 


5 


7 


7 


9 


8 


40 


33 


10 


9 


14 


15 


12 


11 


30 
17 


அங்கதராசன் 
அங்கதராசனே 
அங்கதராசன் மனதுக்கு 
அங்கதராசன் மனைவி 
அதிரூபவதியும் 
அதிரூபவதியே 
அதிரூபவதியே கேளாய் 
அம்மா உன் 
அய்யனெங்கள் 
அவரவர் நிறமாக 
ஆசை மிக்கதே 
ஆசை வெள்ளம் 
ஆனாலும் 
இந்த வேளையில் 
உனது நாயகன் 
என்றுமே எழுதிக்காட்ட 
என்ன செய்வேன் 
ஒரு க்ஷணத்தில் 
கன்னிகை பிரவுடை 
கிடைக்குமோ மானே 
குங்குமம் 
கும்பமுலையும் 
கூட்டிவா 
ஜய பார்வதி 
சரணம் சரணம் 


36 
14 
30 
38 
28 


25 


31 


23 
14 


13 


18 


15 


14 


5 


16 
6 
27 


33 


6 


7 


4 


5 


20 


17 


1 


39 


1 
32 


37 


சரணம் தாமரைக்கழல் 

34 

28 
சின்ன வயதில் 

31 

26 
சுத்த விதரண 

37 

30 
தஞ்சைக் கதிபன் 

32 

26 
தீராத மையலானேன் 

15 

14 
தூது செல்ல 

26 

22 
நாகரிக 

41 

35 
தேரம் அனேகம் 

22 

18 
பங்கய நிதி 

13 

12 
பூதலத்தில் 

35 

29 
பேரூர் 

24 

20 
மகனீய 

1 

1 
மணி நிலத்து 

2 

2 
மனதுக்கு 

25 

20 
மனு நீதி 

2 

5 
வந்தாள் அதிரூபவதி 

8 

8 
வந்தே சிவசுதம் 

4 
வந்துகண்டான் 

27 

23 
வாரானோ 

21 

17 
விவரமாய் 

29 

24 
சிலசொற்களுக்குப் பொருள் 
எண் 
4. குமு குழு வென்ன - குங்குமப் பூச்சின் வாசனை வீச , 

குமு குமு என்பது வாசனையை உணர்த்தும் சொல் 

நயம் . 
5. பிரவுடை - பூப்புறுதலைக் குறிக்கும் சொல் . 
6. குங்குமம் - வாசனைச் சார்ந்து 

ஆரவே - மிகவே 
பசலை - பசிய நிறம் கொண்ட வேறுபாடு ( தேமல் ) 


பா . 


38 


7. சதனம் - குளிர்ந்த நீரைப்போல 

சரசம் - இன்பம் 

வனசாட்சி - தாமரை போன்ற கண்களையுடையவள் . 
8. பசந்தாள் -மேனியில் பசலை கொண்டாள் . 
9 . மின்னே - மின்னல் கொடி போன்றவளே. 
10. பாரி - மனைவி , பாரியை 

பாரியை என்பது வடசொல் . 
56 - தேசாதிபர் - 56 தேசமானர்கள் என்பது வழக்கு 
11. தேசாதீசர் - தேசத்துக்கு அரசர் , தலைவர் . 
12. துங்க - தூய்மையான , வெண் மயான . 
13. பதனம் - அமைதி , மென்மை , பிரயாசை- முயற்சி . 
14. பங்கய நிதி - பதுமநிதி , முகில் - மேகம் . 


15. அங்கரங்க லை போகம்- அங்கங்களின் 

அழகுச் 
சிறப்பு . அச்சை - ஒரு தேசத்தின் பெயர் , மடல்- 
சித்திரம் எழுதியபடம் . 
சேரலர் -பகைவர் . 


மாராவதாரன் - மன்மதனாக அவதாரம் செய்தவன் . 
கார் - மேகம் . 
- ஆரியராசன் - ஆரிய தேசத்து மன்னன் . 
சிந்தூரம் - செந்தூள், 
சேரராசேந்திரன் - சேர நாட்டு மன்னன் . 
பையரவ மணி-படத்தையுடைய 

பாம்பினிடம் , 
உண்டான மணி , நாகரத்தினம் . 
துய்ய - தூய்மையான , வெண்மையான . 
பொய்யா-பொய்க்காத , தப்பாத , நிரை - வரிசை 
சோழேந்திரன்- சோழ நாட்டை ஆட்சிபுரிந்த சகசி 
மன்னனைக் குறிப்பிட்டது . 
மன்றல் - வாசனை நிறைந்த பூமாலை 
ஆர் - பொருந்திய 
மாரன் - மன்மதன் 


16 . 


39 


மணம் 


வாளி - அம்பு , ஈண்டு பூவாலான அம்பு 
வெதுப்புறல் - வெம்மை கொள்ளுதல் 
விரகம்- இன்பவேதனை 
மையல் - ஆசை 
புஜம் - கை 
கேயூரம் - தோள் வளையம் 

லபிப்போர்களோ- கிடைப்பார்களோ , 
17. ஆவலாதி - அதிக ஆசை , அதி ஆவல் என்பது 

ஆவலாதி என்று வழங்குவது . 
அரிவை மாதர் -- அரிவைப் பருவத்து மகளிர் 
துளைதல் -- விளையாடுதல் 
சுகந்தம் - நறுமணம் 
வதுவை 
மதராசன் - மன்மதன் 
சூடும் - மேற்கொள்ளும் 
மந்தார - மந்தாரப் பூக்களை சூடிய தோள் 
மந்தரபுயம் - மந்தரமலையை ஒத்த பரந்த தோள் 

தார் - நீண்ட பூமாலை 
18 . ஆழ - படிந்து தழுவ 

கடல் ஓயாதோ - கடல் அலை வீசுதலுக்கு முடி 
வில்லையோ 
முகுளிதம் - பூக்களின் மொட்டு அலர்தல் ( அலரும் 

நிலையில் உள்ள பூ மொட்டு ) 
19 . 

விகசித மலர் - மலர்ந்த பூ 
சிகரம் - உச்சி 
வளைவு - அரண்மனையின் அந்தபுரம் 
சத்திரபதி- மராட்டிய மன்னர்களுக்குரிய பட்டப் 
பெயரில் ஒன்று . சிவாசி மன்னர் முதல் இப்பட்டம் 
வழங்குகிறது . 
மேக மன்மதன் - மேகம் போன்ற நிறமுடைய 

மன்மதன் . 
20. அளகை -தஞ்சை நகருக்கு வழங்கிய பெயர் . 


40 


குரிசில்-பெருமை பொருந்தியவன் . 
கருப்புவில்லி - கரும்பை வில்லாக உடைய மன்மதன் 
கரும்பு என்பது கருப்பு என்று ஆனது . 
முளரீச- பிரமனைப்போன்ற 
புல்லி - பொருந்தி 
அந்தமாக - அழகாக , பொருந்தமாக 
தத்தை நல்லார் - கிளி போன்ற மழலைச்சொல் பேசும் 

பெண்கள் . 
21. பாகு - தேன்பாகு . 
22. சோரம் -உண்மைக்கு மாறாகச் செயல்படுதல் . 

வியங்கிய வாரம் -சூன்யமான வாரம் குறிப்பான 
வாரம் எனலும் பொருந்தும் . 

ஓரம் - வஞ்சனை 
23. பராவிய - பாராட்டிய 

போசல குலம் - மராட்டிய மன்னருக்குரிய குலப் 
பெயர் . 
மகர கேதன முகில் - மீன் வடிவம் எமுதிய கொடியை 
யுடைய மேகம் போன்ற மன்னன் ( சகசி ) 

சரிஜா விருது- ஒருபட்டப் பெயர் 
24 . உச்சிதம் - பொருத்தம் 
25 . அட்டி- அணுகி 

வண்ணமடல் -சித்திரம் எழுதிய படம் . 
கருமம்- காரியம் 
மன்னியர் பெருமையுடைய மன்னர் 
மகுடவர்த்தனர்- கிரீடம் தாங்கியவர்கள் 
பேரி - வாத்தியத்தில் ஒன்று 
பூரி -ஊதுகின்ற வாத்தியம் 
தடாரி - பறை போன்றது 
கடாம் - கடம் போன்ற வாத்தியம் , குடமுழவுக்கும் 
பெயர் . 
பெரிய மேளம் - வாத்தியக்குழு 
வாரணம் - யானை 


41 


விகடம் - அழகு 


வாசி - குதிரை 

திறை - கப்பம் 
28. வாசமகள் - இந்திராணி .. 

தரியலர் - பகைவர் . 
விலாசன் - புகழ்கொண்டவன் . 
போசள் - போஜன் என்ற புகழ் பெற்ற மன்னனை 
ஒத்தவன் . கலைஞர்க்குக் கொடுப்பதில் புகழ் பெற்ற - 
வன் . 
காளிதாசன் - கவிபாடுவதில் புகழ்பெற்றவன் என் 
பதற்குக் காளிதாசனை உவமையாகக் கூறப்பட்டது . 
சோமன் - சந்திரன் போன்று குளிர்ச்சியானவன் . 

நேமன் - நியமம் தவறாதவன் . 
29 . 

மதனன் - மன்மதன் 

விதனம் - துயாம் 
30. தார் ஆர் - பூமாலை பொருந்திய 

அளகம் -கடத்தல் 
தானாதிக்கியம் - தானம் கொடுப்பதில் 

முதன்மை 
யானவன் . 
பானு சந்திரன் -சூரியன் சந்திரன் ஆகிய இருவம் 

சத்தவன் . 
35 . சீதளம் - குளிர்ந்த 
36 . 

ஆரம் - சந்தனம் 

ஆர - நிறைந்த 
37. விதரணம் - முறைமையறிந்த ஆற்றல் . 
38. சம்பன்னன் - செல்வம் நிறைந்தவன் . 
39. காமினி - ஆசை கொண்டவள் . 
41. புவனைக வீரன் - புவனத்துக்கு ஏக வீரன் . 

வாகீசன் - சொல்லாற்றலில் தலைமையானவள் . 
பாண்டித் தியாயன் - புலமை நிறைந்தவன் 


34 . 


42 


வாரானோ, 


இந்த நாடகப்பாடல்களில் வழங்கும் 

வழக்குச் சொற்கள் 
எச்சரிக்கை , சொகுசு , தளதளவென்ன , குமுகுமு 
வென்ன , சொல்லும் காண் , உளவாகவே , சதனம் , 
ஒய்யாரம் , வாராய் , வேணும் , ருசித்திருக்க , பதனம் , 
ஆரையா , பிரயாசை , அம்மே , தள்ளு, லபிப்பார்களோ 
கூட்டிவா , கெட்டியாக , புல்லி , அந்தம் , 
வாகு , பாரியாவேன் , காணும் , உச்சிதன் . அடை 
வாய் . , , 

அட்டி , சினேகம் , பண்ண , நேசன் ,, விவரம் , 
விதனம் , மெத்த , பராகு , ஆச்சுதே , பாக்கியம் , 
சுவாமி , தவசு , தொல்லை , அய்யா , சுத்தவிரண , 
தற்காத்துக்கொள்ள , வேணும் , அநுசரித்தேன் , வாராது , 
சுதினம் , நடவம்மா , விகடமன்னியர் , பாண்டித்தியாய , 
புருஷன் , ஆவலாதி , புருடர் , முகுளிதம் , 

க்ஷணம் , 
அடியோ , வேடிக்கை , அனேகம் . 


சிதைவுச் சொற்கள் 


சொல்லுறேன் , சிங்காரிச்சு , ஒத் ) . இதுக்கு , 
பாரும் , பாரடி , வேறே , ஆச்சுது , செய்யுறார் , காணும் , 
பண்ண , 

பொறுக்குதில்லை , வருதே , வாடி , போகு 


தில்லை . 


இந்த நாடகத்தில் சந்திவானங்களில் 

வந்துள்ள , நாடகச் சொல்லாட்சி 
கதாசங்கிரகம் கேட்பிக்கிற , பிரார்த்தனை , இந்தப் 
படிக்கு , மார்க்கம் , கதாசம்விதானம் , எப்படியென்றால் , 
சகலஜனங்களுக்கும் , 

எச்சரிக்க , வாரும்பிள்ளாய் , 
பண்ண , 

வாரும் , செய்தி , மகாபாக்கியமாச்சுது . 


41 


விகடம் - அழகு 
வாசி - குதிரை 

திறை - கப்பம் 
28. வாசமகள் - இந்திராணி . 

தரியலர் - பகைவர் . 
விலாசன் - புகழ்கொண்டவன் . 
போசன் - போஜன் என்ற புகழ் பெற்ற மன்னனை 
ஒத்தவன் . கலைஞர்க்குக் கொடுப்பதில் புகழ் பெற்ற - 
வன் . 
காளிதாசன் - கவிபாடுவதில் புகழ்பெற்றவன் என் . 
பதற்குக் காளிதாசனை உவமையாகக் கூறப்பட்டது . 
சோமன் - சந்திரன் போன்று குளிர்ச்சியானவன் . 

நேமன் - நியமம் தவறாதவன் . 
29 . மதனன் - மன்மதன் 

விதனம் - துயரம் 
30. தார் ஆர் - பூமாலை பொருந்திய 

அளகம் - கடத்தல் 
தானாதிக்கியம்-தானம் கொடுப்பதில் 

முதன்மை 
யானவன் . 
34. பானு சந்திரன் - சூரியன் சந்திரன் ஆகிய இருவம் 

சத்தவன் . 
35. சீதளம் - குளிர்ந்த 
36. ஆரம் - சந்தனம் 

ஆர - நிறைந்த 
37. விதரணம் - முறைமையறிந்த ஆற்றல் . 
38. சம்பன்னன் - செல்வம் நிறைந்தவன் 
39. காமினி- ஆசை கொண்டவள் . 
41. புவனைக வீரன் - புவனத்துக்கு ஏக வீரன் . 

வாகீசன் - சொல்லாற்றலில் தலைமையானவன் . 
பாண்டித் தியாயன் - புலமை நிறைந்தவன் 


42 


இந்த நாடகப்பாடல்களில் வழங்கும் 


. 


வழக்குச் சொற்கள் 
எச்சரிக்கை , சொகுசு , தள தளவென்ன , குமுகுமு 
வென்ன , சொல்லும் காண் ,, உளவாகவே , சதனம் , 
ஒய்யாரம் , வாராய் , வேணும் , ருசித்திருக்க , பதனம் , 
ஆரையா , பிரயாசை , அம்மே , தள்ளு , லபிப்பார்களோ 
கூட்டிவா , கெட்டியாக , புல்லி , அந்தம் , வாரானோ. 
வாகு , பாரியாவேன் , காணும் , உச்சிதன் , அடை 
வாய் , அட்டி , சினேகம் , பண்ண , நேசன் , விவரம் , 
விதனம் , மெத்த , பராகு , 

ஆச்சுதே , பாக்கியம் , 
சுவாமி , தவசு , தொல்லை , அய்யா , 

அய்யா , சுத்தவிரண , 
தற்காத்துக்கொள்ள , வேணும் , அநுசரித்தேன் , வாராது . 
சுதினம் , நடவம்மா , விகடமன்னியர் , பாண்டித்தியாய , 
புருஷன் , ஆவலாதி , புருடர் , முகுளிதம் , க்ஷணம் , 
அடியோ , வேடிக்கை , அனேகம் . 


தைவுச் சொற்கள் 


சொல்லுறேன் , சிங்காரிச்சு , ஒத்து , இதுக்கு , 
பாரும் , பாரடி , வேறே , ஆச்சுது , செய்யுறார் , காணும் , 
பண்ண , பொறுக்குதில்லை , வருதே , வாடி , 
தில்லை , 


போகு 


இந்த நாடகத்தில் சந்திவசனங்களில் 
வந்துள்ள , நாடகச் சொல்லாட்சி 


கதாசங்கிரகம் கேட்பிக்கிற , பிரார்த்தனை , இந்தப் 
படிக்கு , மார்க்கம் , கதாசம்விதானம் , எப்படியென்றால் , 
சகலஜனங்களுக்கும் , 

எச்சரிக்க , வாரும்பிள்ளாய் , 
வாரும் , செய்தி , மகாபாக்கியமாச்சுது . 


பண்ண , 


43 


அந்தப்படிக்கு , விசாரித்து , ஸ்வாமி , ருசித்த , பாரி 
யாவேன் , கேளும் ஐயா , அதுஎப்படி என்றால் , அந்த 
மாய் , நிலவரம் , வாசலில் , அழைப்பித்து , விருத் 
தாந்தம் , சமயத்திலே , பாதைப்படுகிறாய் , 

சேதி , 
கார்யம்பண்ணிக்கொண்டு , அம்மட்டும் , மெத்த , இம் 
மாத்திரம் , வம்சாவளி சந்தோசம் , பராகு , சங் 
கிச்சு , தோஷமில்லை , மனசுப்படி , அனுகூலம் , சமூகம் , 
தாமஸம் . தூரம் , மனுவாகச் சொல்லச் சொல்லி , சலாம் - 
பண்ணி , அபிமுகம் , உத்தரவுப்படிக்கு , பாரம் , கிருபை , 
அபிப்பிராயம் , அங்கீகரித்தார் , ஆசீர்வாதம் , 
சந்தோஷிச்சு . 


* .... 


AN APPEAL 


Manuscripts on palm Leaf or paper of the ancient 
works of the wise men of the past , are the great treasures , 
solely inherited by the Nation , and it is the moral 
obligation of persons who possess them to preserve them 
safely for the future gsnerations of mankind . 


Probably you have some of these in your possession or 
you know friends or neighbours who possess them . You 
can make a great contribution to the cause of the preser 
vation not only of our National Culture but also of the 
Culture of Humanity as a whole by arranging to present 
such manuscripts to the famous T. M , S S M. Library , 
Thanjavur . 


The manuscriptes so presented will be accepteds and 
acknowleged with pleasure and gratitude by the authorities 
of the Library , presented with meticulous are and made 
available to successive generations of readers and scholars 
for study and research . The hitherto unpublished works 
found among them Will be printed and published in due 
cours , as facilities occur with the expression of the 
Library s gratitude for your gift 


The great Scholar - King of Tanjore , Rajah Serfoji , has 
attained immortal fame by the dedicating enormons time 
and wealth to the expansion and firm extablishment of 
this world - famous Sarasvati Mahal Library It is open to 
you to share the honour of Serfoji, in your own measure, 
by contributing your manuscripts to the 
institution built by him 


the great 


This great Honour is beckoning to you to accept it , 
will you hasten to take it up ? The Library waits for 


your answer . 


T.R RAMASWAMY, I, A.S. , 

Collector & Director , 
T , M.S. S. M. Library , Thanjavur. 


43 


அந்தப்படிக்கு , விசாரித்து , ஸ்வாமி , ருசித்த , பாரி 
யாவேன் , கேளும் ஐயா , அது எப்படி என்றால் , அந்த 
மாய் , நிலவரம் , வாசலில் , அழைப்பித்து , விருத் 
தாந்தம் , சமயத்திலே , பாதைப்படுகிறாய் , சேதி , 
கார்யம்பண்ணிக்கொண்டு , அம்மட்டும் , மெத்த , இம் 
மாத்திரம் , வம்சாவளி சந்தோசம் , பராகு , 

சங் 
கிச்சு , தோஷமில்லை , மனசுப்படி , அனுகூலம் , சமூகம் , 
தாமஸம் , தூரம் , மனுவாகச்சொல்லச் சொல்லி , சலாம் . 
பண்ணி , அபிமுகம் , உத்தரவுப்படிக்கு , பாரம் , கிருபை , 
அபிப்பிராயம் . அங்கீகரித்தார் , ஆசீர்வாதம் , 
சந்தோஷிச்சு . 


. * ... 


AN APPEAL 


Manuscripts on palm Leaf or paper of the ancient 
works of the wise men of the past , are the great treasures , 
solely inherited by the Nation , and it is the moral 
obligation of persons who possess them to preserve them 
safely for the future gsnerations of mankind . 


Probably you have some of these in your possession or 
you know friends or neighbours who possess them . You 
can make a great contribution to the cause of the preser 
vation not only of our National Culture but also of the 
Culture of Humanity as a whole by arranging to present 
such manuscripts to the famous T.M , S S M. Library . 
Thanjavur . 


The manuscriptes so presented will be accepteds and 
acknowleged with pleasure and gratitude by the authorities 
of the Library , presented with meticulous are and made 
available to successive generations of readers and scholars 
for study and research . The hitherto unpublished works 
found among them Will be printed and published in due 
cours , as facilities occur with the expression of the 
Library s gratitude for your gift . 


The great Scholar .King of Tanjare , Rajah Sertoji , has 
attained immortal fame by the dedicating enormons time 
and wealth to the expansion and firm extablishment of 
this world- famous Sarasvati Mahal Library It is open to 
you to share the honour of Serfoji , in your own measure . 
by contributing your manuscripts to the 
institution built by him 


tha great 


This great Honour. is beckoning to you to accept it . 
will you hasten to take it up ? The Library waits for 


your answer . 


T.R RAMASWAMY , 1. A.S. , 

Collector & Director , 
T , M. S. S. M. Library . Thanjavur , 


